Editorial Board. 


J. C. B. ABRAHAM. B. A., B. SC., (HONS.) 
Convener. 


P. JOTIMUTTU, M. A., B. D. 
S. RAMAMURTI, M. A., B. T. 
P. VANCHINATHAN, M. A. 


நமை md 
= > 


12. 


2l. 


23. 


PM pE po m 


own 


CONTENT S. 


ஊரா ரானா னா யார 


Editorial 

Principal's Report 

Abraham Lincoln, Lawyer 
Determinism-A Philosophy of Life 
An Apology for History 

The Proper use of Books 

Russell and Religion 

A Tribute 

Workers in Art 

And so farewell to College 

Learn to forget 

Zeta, the Baby Sun 

Woman, oh, Woman ! 

Meditations upon the Nolting Caual 
The Marvellous Ant 

Principal's address to the graduating class 
Think it over! 

Discovery of India 

Darwin Centenary Address 

College Notes 

உள்ளுணர்வு 

நிலவில்‌ விளையும்‌ வித்தை 

கவிஞரும்‌ குடுமபக்‌ கட்டுப்பாடும்‌ 
சாரதா என்ற பெண்‌ 
பொய்யார்க்குலக்கொடி புகன்ற செய்தி 
பணமும்‌ பாவையும்‌ 

அமெரிக்கன்‌ கல்லூரி அழகுக்கோலம்‌ 
அமைதியி லை இன்பம்‌ காண்போம்‌ 
டார்வினும்‌ வெளிவிரிவும்‌ 

தாவர உலகின்‌ விந்தை 
ஆற்றங்கரை ஓரத்திலே! 

அவன்‌ 

நெஞ்சு பொருக்குதில்லையே 

समना 


Mr. P. R., Dettman 
Prof. P. Jotimuttu 
Miss. A. J. Moses 

Mr. G. P. Noyes 

Mr. J. C. B. Abraham 
Sister Rose IV B. A., 

L. C. Devadoss IV B. A., 
S. Savarirayan IV B A., 
Mary Juliana IV B.Sc., 
V. Ramanathan P.U.C., 
Salim IV B. A., 

Mr. Ernest Rajiah - 

R. Sundararajan P.U.C. 


R Renganathan IV B sc. 


Dr, A. L. Mudaliar 


மு. மோகன்‌ [1 B 3c, 


வின்‌ ஸென்ட்‌ ஜெயகுமார்‌ 1 BSC., 


கு செ. தங்கமுத்து IV B.COM .. 


ஜே வசந்தன்‌ IV B.A., 
ॐ, கண்ணபிரான்‌ I B.Sc, 
ப சுந்தர்‌ II B.Sc., 

ம, & இராமசாமி 1 B.Sc., 
சு யுவராசன்‌ IBA., 
திரு சா ஆபிரகாம்‌ 


சாமுவேல்‌ ஞானதாஸ்‌ P U.C 


SO ப தங்கராசு 
பெ. பெருமாள்‌ 11 B.Sc, 


ச வேதாந்ததேசிகன்‌ IV B.COM, 


Abdul Aziz Moosa IV B.A., 





— By N. Krishnan IV B.A. 


" T Ix pies 





THE AMERICAN COLLEGE 
MAGAZINE 


Vol. XXXVI MARCH 1959 Annual Number 











EDITORIAL. 


Post-Graduate Courses: 


The outstanding event of the year, so far as we are concerned, has been the 
commencement of the M. Sc. course in Chemistry. It is hoped that next academic 
year we would also be able to avail ourselves of the affiliation offered for M.Sc Zoology. 
Apart from the obvious advantage of the improved tone of academic work, the 
greatest benefit that can accrue from this upgrading is the prospect of our College be- 
coming a centre of research in these subjects. The lack of facilities for, and the almost 
scandalous neglect of research in most of our Colleges could be remedied only by such 
an upgrading, enabling University Professors to be on the spot to guide and supervise 
research. We have already a nucleus of research workers, which, under the able 
guidance of Prof, Santhappa, we are sure, would grow into ever-widening circles. 


Campus Project: 

Thanks to the generosity of the University Grants Commission, the Govern- 
ment of Madras and the citizens of Madurai, we have been able to erect on our campus 
a few new buildings. It was required of us that we contribute our mite and it has 
been most gratifying to note the magnificent way in which all our stadents, men and 
women, and members of the faculty have responded to the call and have thrown 
themselves into this campus project. Students and Staff have, literally, stood shoulder 
to shoulder in this constructive endeavour and we have enjoyed a camaraderie not 
quite possible under other circumstances. The idea of campus project has caught well 
and it is our hope that it would continue to be instrumental in helping us realise the 
dignity of labour, the joy resulting from joint effort and the fellowship born of 
serving a good purpose. 

Obituary: 


With deep regret we record the demise of Mrs, William M. Zumbro, widow of 
Principal Zumbro, at Norwich, Connecticut, on 3rd September 1958. We convey our 


2 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


condolences to her daughters, Mrs. L. B. Ward of Princeton, New Jersey: and Mrs. 
J. C. Richardson of Kenilworth, Illinois. 


We also record, with deep sorrow, the death of Rev. Dr. A. J. Saunders. on 
27th July 1958 at Camberwell, Melbourne. He was aged 80. He was Professor of 
Economics at the American College and for a time was acting Principal of the College 
He also served at one time or another as barsar, librarian, chaplain, hostel warden, and 
magazine editor. We extend our heartfelt sympathy to his widow and his daughters 
Mrs. G. S. Wright and Lynda Florence. 


"Our New Friends: 


It is a great pleasure to have with us, living on our campus, the Rev. Telfer 
Mook and his family. As Secretary of the American Board of Commissioners of Foreign 
Missions he wi] be having ample opportunities to observe and study, at first hand, the 
Situation here, With their unassuming simpliciry and frank geniality, the Mooks have 
already won many friends. We trust that their stay in Madurai would bea happy one. 


We also take this opportunity to welcome to our midst Mr. David Lockwood, 
‘Oberlin-Shansi representative in Madurai. His special interests are sports and 
journalism and he is continuing the good work of his predecessor, Mr. Charles 
Ryerson. 


News has reached us that the Rev. and Mrs. William Kelly will be with us 
soon. Rev. Kelly, after the preliminary training at the Language School in Bangalore, 
wil! officiate as Chaplain of our College. We are looking forward to meeting the 
Kellys and extend to them our very cordial and warm welcome. 


Bishop Newbigin: 


We count it as one of our richest blessings tbat the Rt, Rev. Lesslie Newbigin 
‘has been associated with our College intimately for well over a decade. As Chairman 
of the Governing Council he has presided over the destinies of this institution, 
piloting it safely with his customary sagacity and skill. 


Born in Newcastle-upon-Tyne 50 years ago, he was educated at Queen's 
College, Cambridge, where he studied Theology under Dr. John Oman. He served 
for a time as Secretary of the S. C. M; his ability and talents both as a speaker 
and musician made him one of the most successful secretaries. Ordained in 1936, 
he came to India and served at Chingleput and Conjeevaram. With the formation of 
the Church of South India, he was made Bishop in Madurai-Ramnad, which post he 
‘has adorned with rare lustre. 


He is the author of many books of penetrating insight and compelling signi- 
ficance. Wel! known among his works are 4 South India Diary, The Reunion of the 
Church and The Rouschold of God. He was the Chairman of the Advisory Committee 
ஒறு the main theme of the Evanston conference in 1954. The same year he received a 


EDITORIAL 3 


D. D. at Chicago. Apart from his monumental contributions to Christian thinking 
he will be for long remembered and revered in this part of the world as the chief 
architect of the Church of South India. 


His brilliant intellect, vast erudition and delightful humour have all fused to 
form in him a unique and fascinating personality. None who {came in contact with 
him, ever so briefly it may be, failed to feel the aura of his personal magnetism, His 
saintly life and his devotion to the church have earned him universal love and admira- 


tion. 

When Bishop Newbigin leaves us (which he will be doing shortly) he would be 
creating a void which could,hardly ever be adequately filled, We console ourselves, 
however, with the thought that our personalloss only paves the way for the greater 
gain of the wider world. We respectfully convey to him the best wishes of the entire 
"College community. 


THE PRINCIPAL’S REPORT. 


Esteemed President, Mrs. Mook, Colleagues, Students and Friends, 


This year also weare notcelebrating the Anniversary, which marks the 
completion of 78 years of History of the American College, on a grand scale, owing to 
a number of circumstances of which you are aware. 


Those gathered here are intimately associated with the day to day activities. 
of the College and so it is needless for me to present a lengthy report. 


The outstanding event of the year bas been the upgrading of the College and 
the inauguration of the M. Sc, course in Chemistry with sixteen students on the rolls, 
In record time, the building and furnitare required for the purpose were got ready, 
and the equipment also is being supplied to fully meet the needs ofthe course. We- 
were glad to welcome Mr. M. Lakshmanan and Dr. M. Santappa as professors in 
the new department. We are going ahead with the object of starting the M, Sc. course 
in Zoology in July 1959. These progressive plans are being implemented with Govern- 
ment aid, and with the faith that at this juncture of the history of the College, the 
American Board which has all along been a generous patron, will give us substantial 
support. 85 8 matter of fact, it will be impossible tor us to keep from floundering 
unless the aid for wbicb we have asked the Board is met. The original calculations 
on the cost of the scheme bave been found to be underestimates and representation on 
this point has been made to the Ministry of Education. 


Another event bas been the constyucticn of the New Hostel now called the 
Dudley Hall. The improvement of Hoste] acccmmodation has been a Jong felt want 
and so we were very happy to:complete tbe erection of the Hostel and te bring it into 
use at the beginning of this academic year. Our total College enrellment for the year 
is about 1060 and the Hostel strength is 610. 


Reference shculd also be made to the new building, consisting of a medium 
size Auditorium and Recreation rooms, which is under construction. We are indebted 
to the Central Government for the grant of Rs. 35,000 which has been promised. The 
total cost of the building and equipment wil! require a further sum of Rs. 25,000, In. 
makirg this venture successful, the students and staff bave gladly been giving the 
benefit of free manual labour to the extent possible. Owing to the difficulty in obtai- 
ning steel the progress of the building is being delayed. But we sballsee that itis- 
ready for use in July 1959. 


I have also to meation the fact that we are one of those institutions in India. 
which have an unbroken History of not less than one century and have during at least 
half the period been a College with University affiliation, thereby qualifying for a 
special grant of 1 lakh of rupees from the University Grants Commission. The Uni- 
versity Grants Commission has agreed that we should utilise the sum in providing . 


THE PRINCIPAL'S REPORT 5 


proper dining rooms and kitchens for the Washburn Hall and Wallace Hall. We have 
already started work on this scheme. 


This occasion marks also the stage of complete change over of the scheme of 
University Education. In a few days we shall by saying good-bye to the IV Class stu” 
dents who form the remnant of the old scheme, and from next year we shall have only 
students who belong to the new order. Naturally this has been a time of readjust- 
ments and the transition, while it has been smooth, has called for a considerable 
amount of work and thought. Certain modifications in the new scheme are felt 
necessary and we have no doubt that tbe University will duly smooth out the rough 
"spots. 

It is with anxiety that we are awaiting the University examinations, In all 
seriousness I state that my colleagues and I are far more concerned than the students 
themselves in regard te this aspect. For, the outside world, the American Board and 
even,the Governing Council judge us by the results in the University Examination. 
I can only say that we have constantly striven, particularly during the last two years, 
to improve our record, and I take this occasion again to emphasise the responsibility 
that all teachers bear and the co-operation that we expect from our students so that 
the academic work of the College may be highly fruitful. 


There has been geod participation by students in all Intramural, Extramural, 
and Inter Collegiate activities, In our programme of rebgious work, athletics, sports, 
efocution competitions, N, C. C. work, the College Union, the Thiruvalluvar Kazhaham, 
the Science Associations and the Humanities Associaton we have done very well 8 
'thank the members of the various cabinets, the Chaplain. the Physical Director, 
N. C. C. Officers and other Colleagues for the earnest effort they have put forward. 
If in this brief review I have not made pointed reference to individual achievements 
‘that we could well boast of in the different fields of activity, I trust I shall not be 
misunderstood. 1 should however thank Mr P.T Chellappa for the valuable services 
rendered by him as Acting Bursar of the College during the furlough period of Mr. 
Paul R. Dettman; and at the same time say how glad we are, that Mr. Dettman 
after a period of further training has been able to come back to resume his duties as 
a Missionary member of the Faculty. Probably I have not mentioned all tbat 
should be said but I have not attempted to enter into details bere. A detailed 


report will, however, be prepared for presentation to the Home Board and other 
authorities. 


I cannot close without stating how privileged we feelin having with us to-day 
Rev. Telfer Mook and Mrs. Mook. They have already endeared themselves here by 
their friendly approach to problems and their understanding sympathy. Itis our 
hope that before they leave Madurai they will have opportunities of entering more 
intimately into the life of this College;and of communicating inspiration and progres. 
‘sive ideas towards the progress of the College which we all love so deeply. 


14th February, 1959. S. J. SAVARIRAYAN. 


6 THE, AMERICAN COLLEGE MAGAZINE 


PRIZE LIST 1958750. 
B. Com. Degree. 


K. Ramamurthi - 

T. S. Dakshinamoortby ७००० 
B. Sc. Degree 

Physics Main - 5, P. Meenakshi m 


Chemistry Main - Flint Prize - V. C. Devanathan 
B. A, Degree 
Group ib. Mathematics © fi a. 


S. M. Ramachandran -— 
M. Sundararajan 


Group if e. Zoology Main. 


V. Mutbusamy iss 
P. Palvannalingam jus 


Natural Science Prize 
M.S. John Chandra Bose 
Group iv b. Economics & History 


J. Vasanthan see 
Sister Michael Miranda sag 
Pre-University 
Section ‘A’ 
R. Sundararajan ००० 
K. Ganapathy Subramanian wae 
Section ‘B’ है 
P. S, Subramanian wes 
C. A. Thomas க்‌ 
Section ‘C’ - The Karmega Konar Prize. 
S V. Anandaraj n 
A. Samuel Gnanadoss 
Section 'D' 
S. Anugraham os 
K. Vasimalai = 


Section *E' - Isaac - Saunders - Ramasamy Iyer Prize 


D. Sundararajan 
V. Varadarajan 


eee 


I1 


II 


II 


ABRAHAM LINCOLN, LAWYER. 


BY 
Mr. PAUL R. DETTMAN 


Abraham Lincoln was a very great man ‘hat goes without saying. Any 
one who has heard his name knows that he was one of the greatest of tbe American. 
Presidents and one of those giants of tbe human race who tower far above its ordinary 
members. But it 1s not so widely known that he was a very great lawyer and so 
perhaps it will be worth while for me to say something about this particular aspect of 
the man on the occasion of the 150th Anniversary of his birth. I take this course, 
not only on the principle that one should tell people things they do not know rather 
than belabour points on which they are already well informed but also on the principle- 
that one should tell people what is important. For it seems clear to me that the life 
and work of Abraham Lincoln cannot be understood expect as tbe life and work of a. 
lawyer, not the run of thé mll lawyer who some how makes a living on tbe pretty 
quarrels of selfish men and women, but a very great lawyer, a lawyer like Mabatma 
Gandhi. 


To see Abraham Lincoln as a successful lawyer who again bke Mahatma 
Gandhi, made his mark in history by throwing himself into the political struggles of’ 
bis time and place is to correct one of the false impressions which many may have 
gained of the path by which a poor boy born on a backwoods farm on tbe Kentucky 
frontier ended his days as President of the United States. The slogan of this “Lincoln 
Myth” is “log cabin to White House”, and it isa dangerous slogan indeed for it so 
easily gives the false impression that there was nothing in between, that Abraham: 
Lincoln was, so to speak, one day in his log cabin and the next in the White House, that 
when the American people sought him out to place in his bands the destiny of their. 


nation they found him down on the farm splitting logs. 


But the truth of the matter is that between the Kentucky log cabin and the- 
White House in Washington, stood a comfortable two story house in Springfield, the 
capital city of the State of Illinois. This was the respectable home of Mr. Lincoln, the 
lawyer who had moved írom New Salem. He bad married Mary Todd about 18 
months ago and they had an infant son named Robert. Mr Lincoln soon built up a 
respectable law practice, and gradually but surely won the admiration and good will- 
of his neighbours. In fact. his popularity and political standing prospered so rapidly 
that, within four vears from the time he moved into the substantial frame 
house, he was elected to the Fedeial House of Representatives. For the next two 
years, the citizens of Springfield saw little of him since be had now to attend to bis 
legislature duties 1n Washington, but in 1849 he was back with them aid back at his 


e Talk Broadcast on A. 1, R Tiruchirapalli on Feb. 13, 1959 in connection with the 


observance of the 150th anniversary of the birth of Abraham Lincoln. 
By Courtesy, A F.R. 


8 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


law practice. Now, however, his clients were more and more large business concerns 
and his pleading was done more and more in the higher courts of the State. For his 
defence of the Illinois Central Railroad, he actually received a fee of $ 5000, more 
than Rs. 23,000 and the dollar would buy a great deal more a century ago than it 
does today. The winning of this case and others like it established Mr. Lincoln as 
one of the leading members of the Illinois bar, 


In this comfortable and respected position be might have remained except 
that he was caught up in the developing crisis in the relations between the Slave 
States of the South and the Free States of the North. The Missouri Compromise 
which had kept an uneasy peace since 1820 was repealed in 1854. Abraham Lincoln 
strongly opposed this upsetting of the status quo and entered the lists in favor of 
reestablishing it He helped to organize the new Republican Party, and at its first 
national convention in 1856 he received 110 votes for the Party’s vice.presidential 
nomination. Two years later, he was the Republican candidate for the post of Senator 
from Illinois. True, even though he received a plurality of the popular vote, he lost 
out to his opponent Stephen Douglas when the State Legislature made the final 
decision. Nevertheless, tt was this unsuccessful campaign which made Mr, Lincoln a 
political leader of national standing. For reports of the debates which he conducted 
with Douglas carried his fame far beyond the borders of Illinois. In 1859 he was 
invited to speak in Indiana, Iowa, Wisconsin and Kansas, and in the following year he 
even turned eastward to the cultural and intellectual centre of the country and 
delivered important political speeches in New York and New England. Thus, no one 
was astonisbed when the Republican National Convention held in Chicago in May 
1860 nominated him to stand as that Party’s presidental condidate. Nor was any 
one astonished when he was elected. Now he had to move into the White House in 
Washington, but ıt was not a log cabin which he left when he began the long train 
journey eastward, but his comfortable house in Springfield. And it was not Abraham 
Lincoln, the rail splitter and flat boat hand who walked into the Presidential Mansion 
but Mr Lincoln, the successful lawyer who had practised in the capital city of Illinois 
for 24 years, and who had received $ 5000 for winning a case for the Central Railway. 
Thus when President Lincoln came to grips with the crucial issue of the day, he did 
So asa great lawyer. The Southern States wished to secede from the Union and this 
against the will of the Northern States. Yet President Lincoln could find no provision 
in the Constitution which allowed for such an action. Thus from a Constitutional 
point of view. secession was ‘illegal’ Moreover, even on the basis of the law of 
contract, 11 seemed clear to President Lincoln that no State which was a party to the 
contract which formed the Union could break that contract by withdrawing from that 
Union without the consent of all of the other States who were parties to the contract. 
Reasoning as a lawyer would reason, President Lincoln arrived at the clear conviction 
that no right of secession existed and that any action in this direction was a breach 
of the Constitution, which he had sworn in his inauguration oath to defend. He had 
heard many oaths sworn in courts of law during the course of his legal career and he 


ABRAHAM LINCOLN, LAWYER 9 


did not take them lightly. If he bad sworn to defend the constitution, defend it 
be must. 


Just over a month after Mr. Lincoln took the oath of office, the challenge 
came when Fort Sumpton, a Federal Government military post on an island in 
the middle of the harbor of Charleston, South Carolina, was fired upon by Confederate 
artillery. Here was a flagrant act ௦4 insurrection, and President Lincoln immediately 
erdered Federal military forces to suppress the rebellion. And so the Civil War began 
aS a war to preserve the Union by defeating a rebel army. Here again the “Lincoln 
Myth" has to be challenged. For it is widely thought that Abraham Lincoln fought 
the Civil War in order to end slavery; in other words, on a moral issue. But the 
truth is that he fought it on a political issue which grew out of a principle of 
"Constitutional Jaw. Slavery only entered into the picture in so far as it impinged 
upon the major objective of preserving the Union. 


Does this sound unfair to Abraham Lincoln? Am I distorting to his 
difadvantage the motives of a great man? Well, listen to some of his own words: 
‘ My paramount object is to save the Union, and not either to save or destroy slavery. 
If I could save the Union without freeing any slave, I would do it; if I could save 
it by freeing all the slaves, I would do it, and if I could do it by freeing some and 
leaving others alone, 1 would also do that. ” 


“ But"', someone will say “actions speak louder than words and whatever 
Abraham Lincoln may have said, he did free the slaves!" I am afraid, however, that 
-actions were in complete accord with the declaration which I have just quoted. He 
did not even issue the Emancipation Proclamation until a year and a half after the 
war had begun and even then it was not to take effect until three months after its 
promulgation. Morover, it applied only to those slaves living in territories which were 
in rebellion against the Federal Government. In other words, President Lincoln had 
followed the third of the possible courses of action, *' freeing some and leaving some 
alone." And his motive in doing so was, as he had said, “ to save the Union" for 
it is quite clear that the objective he had in mind in issuing the Emancipation 
Proclamation was to impede the Confederate war effort. Slaves were an important 


cog in tbe Southern war machine and to set them free was to destroy that 
important cog. 


I do hope that my questioning of the Lincoln myth will not be construed as 
another example of the debunking trend which is 50 popular in modern biography. 
For I end by reasserting wbat I said at the beginning that Abraham Lincoln was a 
-very great man. If an unschooled farm boy prepared himself for Presidential office 
by practising law successfully for 24 years, need the fact be taken as a blot upon his 
record? If this boy's path from log cabin to White House lay by way of a two story 
house in Springfield, Illinois, is that any thing of which to be ashamed? And if 
"President Abraham Lincoln fought the Civil War to preserve the Union rather than to 


10 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


eradicate slavery, is that any disgrace? Perhaps a bloody civil war is not the best 
weapon to use to attack that terrible evil. And the fact remains that, however he 
began, he did in the end succeed in getting rid of it, not by any means an easy task. 
If Abraham Lincoln had done no more than this for his country and for the world, his 
name wonld still richiy deserve to be remembered 150 years after his birth. 





DETERMINISM — A PHILOSOPHY OF LIFE 


By 
Prof. P. JoTIMUTTU. 


Kaniyan Poongundanar (கணியன்‌ பூங்குன்‌ ment) is the author of a poem 
(No. 192) in Purananooru (புறநானூறு), one of tbe anthologies of the classical period in 
the history of Tamil Literature. His name has been immortalised by that single poem 
and most of us are very familiar with the first line. It is clear from his name, which 
is appellative, that he was a mathematician, an astrologer, or an astronomer and that 
he hailed from a place called Poongundu (பூங்குன்று) The word Kaniyan may also 
mean a thinker. His poem leaves the impression on the mind of the reader that he 
was a philosopher. He had given serious thought to the problems of life, which baffle 
all thinkers at all times, The poem is the answer he has found for questions that are 
raised very often. 


He is a citizen of the world and hence claims all places as his residence. No 
questions of passport or visa bother him. Further he claims kinship with every 
buman being. No caste, colour, religious or linguistic bar exists for him. Perhaps he 
toured thro' all parts of his country with no check whatsoever and welcomed by all. 


He had thought about the problem of good and evil and came to the 
conclusion that they are not caused by others He gives the same answer to the 
question of pain and pleasure. There is nothing new about death either. He did not 
exult in the jovs of life, neither did he curse when confronted with suffering. One 
would naturally like to know the reason for taking this kind of attitude towards life 
The poet gives his reason by means of an illustration. There is a heavy rain with 
lightning and thunder; consequently the waters gather into a mighty stream and rush 
along crashing against stones and rocks; and a raft 18 carried all along the course of 
the stream; similarly is our precious life carried all along the course of providence. 
This he says, is the truth arrived at by savants. 116006 there is no need to admire 
the excellence of great personages. or to despise the humbie ones. 


Here is a rendering of his poem: * 

Every place is our dwelling and all man kind our kinsfolk. 
Evil and good come not from others. 

So it is with pain and pleasure 


AN APOLOGY ‘FOR HISTORY ki 


Neither is death a novel thing. In the joys of life 
We exulted not; nor when afflicted 

Did we curse. With lightning, 

As the clouds send down icy drops, 

The swelling mighty stream flows roaring 

And crashing against the rocks. 

Like a raft that is carried along its waters 

So is our precious life carried along the course of Fate. 
This we learn from the wisdom of savants. 

Hence the great ones in their excellence we admire not. 
Far less despise we ever the small. 


+ யாதும்‌ ஊரே, யாவரும்‌ கேளீர்‌. 
தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா. 
நோதலும்‌ தணிதலும்‌ அவற்றோரன்ன. 
சாதலும்‌ புதுவது அன்றே. வாழ்தல்‌ 
Qog என மகிழ்ந்தன்றும்‌ இலமே. முனிவின்‌ 
இன்னாது என்றலும்‌ இலமே. மின்னொடு 
வானம்‌ தண்துளி தலைஇ ஆனாது 
கல்பொருது இரங்கு மல்லல்‌ பேர்யாற்று 
தீர்‌ வழிப்படூஉம்‌ புணேபோல்‌ ஆர்‌ உயிர்‌ 
முறை வழிப்படூஉம என்பது திறவோர்‌ 
காட்சியில்‌ தெளிந்தனம்‌. ஆதலின்‌ மாட்சியில்‌ 
பெரியோரை வியத்தலும்‌ இலமே. 
சிறியோரை இகழ்தல்‌ அதனினும்‌ இலமே. 

(புறம்‌. 192) 


_ REESE cast d 


AN APOLOGY FOR HISTORY 


Bv 
Miss A. J. MOSES 


Why an atom bomb should have more attraction to a "modern student than 
Napoleon — if this can be explained then there need not be an apology for history. 
Can man live without his memory? Obviously he wants to. If history were to be 
relegated to the back bench then the past need not count, man need not learn by 
past experience, he need not be'elated by past glory. he might as well like -an animal 
live only for the present. But if history be an account of what was and what bad 
been, then man must remember, he should use his memory. If it were so, should man 
require-an apology for remembering things, should he require an apology for memory; 
this plea for history amounts to.a, plea for memory itself! 


12 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Is the student of 1959 a creature of only the atomic age, even the satellite agel! 
Do great men and great events leave him cold! Oh for the frailty of the student 
mind. But wait, there is a silver lining to the cloud. The three year course degree 
student cannot afford to ignore history. For three years he becomes as much 
saturated with history as with his acids. So there need not be such an abject plea for 
history as it would appear at the outset. But then the above is only from the 
student's point of view. Should history be of interest only to the student! The study 
of history cannot just be disposed of within three or even five years. It must be 
pursued throughout the life of a person if he is to b2 a good and useful citizen of the 
world. 


The world would indeed have been a poorer place if there had been no 
ennobling spirits like Abraham Lincoln, John Wilberforce, a David Livingstone or if 
there had been no memorable events like the renaissance, the reformation and the 
French Revolution and the wars of liberty and freedom. A citizen of the world would 
indeed be so much the poorer if he ignores the study of such things. A study of such 
events should necessarily involve the study of history. A knowledge of the progress of 
humanity itself from the prinitive to the atomic age means a study of history and det 
the scientist ignore this study, then he is but an ignorant man. In other words man 
need not be a creature of the present only. This apology for history would be almost 
superfluous if only the modern student would recognise the fact that a well educated 
and cultured man is not one who knows only his science but also his history. 





है आओ 


THE PROPER USE OF BOOKS 


BY 
Mr. G. P. Noves ALAISU. 


In an age like the present, when “Printing” has secured for us inestimable 
advantage of good books, it is difficult to imagine the intellectual condition of our 
ancestors, who, living before the invention of printing, were almost wholly without 
books. 


Less than six hundred years ago, such books belonged solely to scholars or 
rather to clerical corporations, which under the name of the abbeys, monastries, and 
the like, enrolled into their group persons who had any pretence to learning and 
almost everybody who had ability to read. 


An old writer. Richard de Bury, Bishop of Durham, in 1344, wrote a treatise 
on the ‘Love of Books’. He solemnly prepared it solely for the clergy and seems to 
have treated the notion of there being any other classof readers with contempt. 
“Laymen’’, says he, “to whom it matters not whether they look at a book wrong side 
upwards, or spread before them in its natural order, are altogether unworthy of any 


THE PROPER USE OF BOOKS 13: 


communion with books." It is presumable that he would not have said this if Jaymen 
had then been at all in the habit of reading. 


In the treatise alluded to, his lordship is not sparing his reproach in regard 
to the frequent misuse of books which had come under his notice, He condemns the 
unwashed hands, the dirty nails, the greasy elbows leaning upon the volume, the 
munching of frait and cheese over the open leaves, which were the marks of careless. 
and idle readers. 


The good Bishop's own collection of manuscript-books was a somewbat 
considerable one for the time in which he lived; and he appears to have made a good 
use of it, He bestowed a number of volumes upon a company of scholars residing in 
one of the Halls at Oxford, and instituted a ‘provident arrangement” for lending books. 
to strangers—meaning by strangers, students of Oxford not belonging to that Hall. 
One item of the arrangement may, on account of its curios:ty, be quoted. “Five of 
the scholars dwelling in the aforesaid Hall are to be appointed by the master of the 
same Hall, to whom the custody of the books ıs to be deputed, of-which five, three 
and in no case fewer - shall be competent to lend any book for inspection and use only; 
but for copying and transcribing, we will not allow any book to pass without the walls. 
of the house, Therefore, when any scholar, whether secular or religious, whom we 
have deemed qualified for the present favour, shall demand a loan ofa book. the 
keepers must carefully consider whether they have a duplicate of that book; and if so, 
they may lend it to him, taking a security which, in their opinion, shall exceed in 
value the book delivered.” 


We are told also that ** after they had been received, they were for many 
years kept in chests, under the custody of several scholars deputed for that purpose." 


If we peruse Warton’s ‘History of Poetry’, we can know the inconveniences. 
and the impediments to study that must have been produced by a scarcity of books. 
Due to the scarcity of books strict statutes were formed and observed in St. Mary’s 
College, Oxford, during the reign of Henry VI. “Letno scholar", says one of the 
statutes, ‘occupy a book in the library above one hour, or two hours at most, so that 
others shall be hindred from tbe use of the same." 


It was the custom of the librarians in the monastries to give out a book to- 
each member of the fraternity at the beginning of Lent, to be read diligently during 
the year, and to be returned the Lent following. 


Eventhough we have the implementation of the State Library Acts, provision 
of libraries in urban and rural areas and an opportunity to acquíre knowledge through 
books, it cannot be said that 'Library Sprit' is prevailing in. the minds of most of the 
people of our country. It isa pity indeed to note that a majority of men and women 
are in the habit of ignoring the rules and regulations of the Library which emphasise 
the proper use of books. They do not co-operate with the library authorities in caring 
for the longevity of the books. 


14 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Some find certain parts of a library book valuable and want to have it for 
themselves. Therefore they are in the habit of plucking the valuable leaves out from 
the book without having the slightest idea that it is a common property kept in the 
shrines of knowledge for the usc of the community. This shows their selfishness and 
wilful disregard of others’ privilege of using that particular portion of that book. 


Further, some are in the habit of proving themselves as powerful reviewers of 
the books they read, by writing their criticism on the pages of the books themselves. 


Unfortunately, the practice of injuring books has become a disease among the 
yo .nger readers of our community. During the l4th century it was a very common 
thing to write in the first leaf of a book; "Cursed be he who shal) steal, or tear out the 
leaves, or in any way injure this book." From this we learn the great care that was 
taken to preserve them. 


It is pitiable indeed to know that there are more wilful injurers of books in 
our country in spite of the statutes placed before them for the sake of the welfare of 
the reading population. 


In the words of Richard de Bury, whom we quoted in the beginning, books 
"are masters who instruct us without rods, without hard words or anger, If you 
approach them they are not asleep; if investigating, you interrogate them, they 
conceal nothing; if you mistake them, they never grumble; if you are ignorant, they 
cannot laugh at you.” 


To this truthful and judicious eulogy, let us append Milton’s more eloquent 
laudation, on the value of books. "Books," says he, ‘tare not absolutely dead things; 
but do contain a potency of life in them to be as active as that soul was whose progeny 
they are; nay they do preserve as in a phial, the purest efficacy and extraction of that 
living intellect that bred them ...... . ... And... .. unless wariness be used, as 
good kill a man as kill a good book: who kills a man, kills a reasonable creature-God's 
image; but he who destroys a guod book, kills reason itself - kills the image of God. 
as it were, in the eye. Many a man lives a burden to the earth; but a good book is the 
precious life-blood of a master-spirit, embalmed and treasured up on purpose toa life 
beyond hfe.” 


Finally, let us not, as of old, curse them who injure books, but let us advise 
them in the words of C, Colton: “We should make the same use of a book that the bee 
‘does of a flower; she steals sweets from it, but does not injure it.” 


RUSSELL AND RELIGION 


BY 
MR. J. C. B. ABRAHAM. 


Bertrand Russell is generally acknowledged as one of the greatest thinkers 
of modern times, Along with Bernard Shaw and H.G. Wells he constitutes the 
Intellectual Trinity of the twentieth century. If his reputation is world-wide today 
it is not only due to the amazing range of the subjects be has dealt with, from 
mathematical philosophy and symbolic logic to ethics and education, marriage and 
morals, but also, to a great measure, due to the lucidity and precision with which he 
has always expressed himself and to the judicious blending of wit and humour which 
is the perpetual delight of the Russell reader. In spite of his clarity, which is almost 
a passion with him, many of his views, particularly relating to religion, have often 
been misunderstood or misinterpreted. At the very mention of his name visions of 
horns and cloven feet are conjured up and Russell is identified with the anti-Christ. 
Are we justified in picturiag him thus, a portrait usually drawn in fear and prejudice? 


Russell has never made any secret of his hostility te organised and 
institutional religion. “ What makes my attitude towards religion complex" he 
says “is that, although I consider some form of personal religion highly desirable, 
and feel many people unsatisfactory through the lack of it, I cannot accept the 
theology of any well known religion and I incline to think that most churches at most 
times have done more harm than good." In support he cites the Inquisition, the 
Crusades, the Religious Wars and the Roman Catholic prohibition of divorce even when 
an young and innocent girl is married to a syphilitic man In his famous Free M an's 
Worship he hurls Promethean defiance at the pitiless universe His Why I am Not a 
Christian is a severe, if rather unfair, indictment of Christianity. The pertinent 
question to ask at this juncture is, “Is Russell hostile to the spirit of religion ?" 


Edgar Brightman has drawn pointed attention to a few unsuspected aspects 
of the myriad-faceted personality of Russell — his recognition of values, his 
appreciation of the religious sense of mystrey and of the life of the spirit, and the 
experiences of the divine. No one acquainted with the works of Russell can doubt 
either the transparent sincerity of his opposition to sham values masquerading as 
tradition or his unswerving loyalty to the values he acknowledges; and truth is the 
value he treasures most. Strict adherence to veracity has characterised all his 
intellectual efforts. He may sound cynical about the worth of the human personality 
(he found tigers and lions less cruel and more beautiful), but his personal life has been 
a living affirmation of human values, individual and socia! That religion has had a 
profound influence on him is made plain by his own words: he says, “I was myself 
educated as a Protestant, and one of the texts most impressed upon my youthful mind 
was, ‘Thou shalt not follow a multitude to do evil’. 1 am conscious that to this day 
this text influences me in my most serious actions”. He acknowledges that the ideal 


16 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


of democracy is inspired by Christian canens of morality. The value and worth of the 
individhal, he again points out, is a Christian concept. 


In the writiogs of Russell such as Principles of Social Reconstruction, In Praise 
of Idleness etc, one can preceive a strain of mysticism permeating the entire fabric of 
his thought which could claim to be positively religious. He affirms that even if one 
discarded dogmatic religion there should be some suitable substitute “if life is not to 
become lusty and harsh and filed with trivial self-assertion." His sense of the 
infinite 15 obvious ia phrases such as ‘sudden beauty in the midst of strife”, “the 
night wind in the trees" etc. He describes the experience of the infinite as “the 
diffused light on a cloudy sea." Does this not have the genuine ring of the mystic? 


In Conquest of Happiness we find him stressing the value of resignation — 
not the abject sort born of despair, but rather "the freedom from anger and 
indignation and preoccupied regret". It is the dynamic attitude of an active 
participant ‘which is a heritage of Christanity and one which is essential to the 
survival of intelligence as a social force ’’. 


Russell is perhaps best known for his life-long crusade against social injustice. 
The lessons that 1146 has taught him may be bitter ones, but he never gives up hope. 
With the zeal of a missionary he has been advocating a good life "inspired by love and 
guided by knowledge”. Even today, at the ripe old age of 86, we find him moved by 
compassion towards erring mankind and straining every fibre to save the world from 
the catastrophe of atomic warfare to which it seems to be heading with the inevitabi- 
lity of Greek tragedy as a result of the insane policies pursued by the Great Powers. In 
the words of the admirable summing up of Will Durant, ‘ All in all, a very lovable 
man; capable of the profoundest metaphysics and the subtlest mathematics, and yet 
Speaking always simply, with the clarity which comes only to those who are sincere; 
a man addicted to fields of thought that usually dry up the springs of feeling. and 
yet warmed and illumined with pity, full of an almost mystic tenderuess for mankind. 
Not a courtier, but surely a scholar anda gentleman, and a better Christian than 
many who mouth the word". 


To the question "Are you religious?" Russell may still return a negative 
answer, but his life and thoughts and deeds are living testimonies to the fact that 
his unuttered, inarticulate, silent answer is '' Yes”, 


Lond es 


PRESITA mma m 


SG Momm ஆள. FTV 


Tam 


அகத்துள்‌ 


DEC UE ட்ட 


0 


தரரா 


The M. Sc. 








Opening 
of the 
M. Sc. Block 





The Vice-Chancellor arrives 


Photos by Mrs. Dettman, Mr. E. S. Moses, and K.S M. S. Ibrahim | 
4 


&* 


WLR 122s 10 ERU 


DWG 





S. C. M. Sunday Class 





Dr. K. S. Krishnan F.R.S. 
addressing the Science Associations 





Election Day!! 


P. G. Rajasekaran doing an Emgyor ! 





oh MESI 


The Principal inspecting a guard of honour 


` Photos by: Mr. A, D. Mohandoss and John Wycliffe 
t 


A TRIBUTE 


SR. MARIE ROSE, ந, $C., IV B. A. 


There's a College in our city 
Where I've studied for a while; 
Where the Cheer-up and Be-Happy 
Blossom sweetly near the Smile. 


Where the fragrant Chin-up flowers 
Bloom beside each Youthful-Grace, 

‘Neath the laden Friendship bowers 
That are scattered o’er the place. 


In the Valley of Contentment, 
In the District of I-Will, 
There's a College that's Efficient 

Through which flows the No-Fret Rill. 


There are thoroughfares delightful 
Lined with Quiet-Dignity, 
And with Always Do Be Humble 

Twined with vines of Liberty. 


There's an Atmosphere enticing 
Permeated with I-Dare; 

And a Fellowship embracing 
All the people who are there. 


Need I tel] you all the reasons 
Which have made this College dear, 
And which e’er throughout the seasons 
Gives to all, Love and Good-Cheer ? 


‘Tis the gift of God-Almighty 
That has made this College so, 
With the help of small and mighty, 
. With your help, and mine, you know. 


That your Spirit, Alma Mater, 
And your Virtues fine and rare, 
Lift our hearts and lead us onwards 
is my daily Fervent Prayer. 


WORKERS IN ART 


L. CHAMPIAN DEVADOSS, IV B. A. 


Excellence in art, as in everything else can only be achieved by dint of 
painstaking labour. The painting of a fine picture or the chiselling of a noble statue 
is really a hard labour. Every skilled touch of the artst's brush or chisel though 
guided by genius, is the product of unremitting study. 


Most of the 'Workers of Art' had attained such high modes of life. because 
they were encouraged, they were helped, they were glorified and they were not 
sophisticated. Several of these workers originally had some connection with art 
though in a very humble way— such as Flaxman, whose father sold plaster casts; 
Bird, who ornamented tea-trays; Martin who was a coach-painter; Wright and 
Gilpin who were ship-painters; Chantrey who was a carver; and Gilder, Roberts 
and David Cox who were scene-painters. Modern writers like Lord Chatfield say that 
‘Luck’ plays an important role in an individual's life. It was not by luck or accident 
that these men achieved distinction, but by sheer industry and hard-work. 


The anecdote about West is well-known. The incident made him reveal the 
artist in him. The incident was, when only seven years old, he was struck by the 
beauty of a sleeping infant, his sister. He enjoyed the beauty of his sleeping sister 
in the cradle and ran to seek some paper and forth with drew its portrait. Joshua 
Reynolds, when he was a boy, fo? got his lessons and took pleasure only in drawing. 
The boy was destined for the profession cf physics. Though he liked physics, like 
iron he was attracted to the magnet of the art of painting. When anyone tried to 
flatter him. by praising his paintings be cooly “shifted his trumpet" and made no 
answer. Such was his character. 


Turner had many difficulties to encounter in his early life. But he was 

always willing to work. He was glad to hire himself out at half a crown a night to 

sketch skies in Indian Ink upou other people's drawings. Thus he earned money and 

acquired expertness. Another was Jacques Callot. He wished to become an artist. 

His father himself was an obstacle in his way. Fleeing from home, on his way to 

Italy, be joined a band of gipsies and wandered with them from one country to 
another, sharing in their numerous adventures. 


Still more romantic arid adventurous was the career of Benvenuto Cellini. 
He was a marvellous gold worker, painter, sculptor, engraver, engineer, and autbor. 
His father was one of the court musicians Having got mixed up in a quarrel, he 
was banished for’six montbs. In that period he worked with a goldsmith at Sienna. 
He was a man of indefatigable activity and was constanthy «n tbe move. At one 
time we find him at Florence at another at Rcme; then he is at Mantua, at Rome, 
at Naples, and back to Florence again making all his long journey on horse-back. 


He was remarkable for bis alertness. One day a surgeon entered the shop 
-of a goldsmith to perform an operation on his daughter's band, Cellini looked at the 


WORKERS IN ART 19 


surgeon’s instrunent, It was crude and clumsy. He atonce ran to the shop. He took 
a piece of the finest steel, wrought out of it a beautifully finished knife and returned 


to the shop. Then the operation was successfully performed, He executed in marble 
beautiful statues of Apollo, Neptune and others. 


The career of Ary Scheffer furnishes one of the best examples in modern 
times, His father died when he was very young. His mother's means were too 
smal] to permit him to devote himself exclusively to study. She had sold the few 
jewels she possessed. Seeing this Ary practised portrait painting and gradually 
improved in drawing, colouring and composition. 


One of the artists whom Ary most admired was John Flaxman. In his 
childhood, he was considered as an invalid, He always sat behind his father’s shop 
counter propped by pillows, amusing himself in drawing and reading. Once a clergy- 
man entered into his shop. He was Rev. Mathews. Next day he gave the translation 
of ‘Homer’ and ‘Don Quixote’ to Flaxman. The boy proceeded to read with 
great avidity. He was soon filled with heroism which surged through the 
pages. At the age of twenty seven Flaxman wanted to marry a lady 
called Ann Denman, Like him she had also a taste for poetry and art. 
Shortly after Flaxman’s marriage, Sir Joshua Reynolds, himself a bachelor, met 
Flaxman. He said to him “So Flaxman. I am told you are married ; if so, Sir, I tell 
you, you are ruined as an artist" Flaxman went straight home, sat beside his wife 
and in the presence of Reynolds he took her hand and said ‘ By the knitting of this 
marriage I would be a great artist". Such was the love that he had bestowed upon 
his wife. John Gibson was another artist full of genuine enthusiasm and love for his 
art. He early showed indications of his talent by the carvings in wood which he 
made by means of a common pocket knife. Robert, Noel Paton. James, Hayden and 
others became great workers of art, because they toiled and moiled every day. Their 
wives helped them to achieve great success. Though they had several obstacles in 
their early lives they had a smooth time later. They could rest easy upon the 
elevated ‘Tower’. 


But the later poets like Keats and Goldsmith bad many troubles In the 
midst of agony and pain, in the midst of poverty'and confusion they wrote beautifully. 
What marvellous works their’s were twat even now they ring into our ears! Unlike the 
above ‘workers’, in love, both of them were disappointed. In the life of Keats, his 
‘Fanny’ deceived him. He suffered a lot because of consumption. He died when he 
was very young. 


- 


Like Keats everyone may have some disappointment—whether in love or 
in trade or in art or in any work. But one should not mind that. Taking endeavour 
as our banner, courage as our shield, and self-will as our sword, ignoring the past 
failures and misfortunes, we should look forward to the success lying before us. 


AND SO FAREWELL TO COLLEGE. 


BY 
SusHEILA SAVARIRAYAN, IV B. A. 


Why, was it yesterday that we were admitted to that unique Junior B. A. 
class, unique in that it was the last of the batches ofthe two year degree classes! 
The first day in College with its trepidations and misgivings, the first class with its 
novelty and perplexity seem but yesterday and here we are saying farewell. Can it be 
that two long years have actually gone by? 


They say that familiarity breeds contempt; yes, to a certain extent, but the 
same familiarity might develop a liking too. Falstaff with his pungent humour, 
Adam Bede with his seriousness, Famine Relief with its intricacies, consumer's surplus 
with its satiety, democracy with its inevitableness and Belinda with her nymphs 
have indeed become so familiar that I do not remember that they ever bred any 
distaste. If only there is not this dreaded examination to look forward to!! If only 
College days could have meant examinationless and meetingless ones!! But then what 
about those who get their first marks and their first class. Oh, they are quite weicome 
to it ! 

And so it means a fatewell not only to College classes but also to that beloved 
spot in the College campus viz. the Ladies’ Room. Did we have a nice time there! 
It bad been a place of refuge, relaxation, pastime and social gossip. Why, it is a 
veritable sanctuary where trespassers would be liable to prosecution. To think that 
this spot will be habitated by only a few next year! Well, the old order changeth 
yielding place to?new. If only the four walls of the Ladies Room could relate the argu-- 
ments that they heard, the music that the listened to, the gossip that they evesdropped 
to, it will contain volumes. But only thus far and no more! 


In so saying a farewell to college, a fervent wish goes along with it for its 
future prosperity and welfare. Adieu, Alma Mater! 





"LEARN TO FORGET” 


हर 
Mary JULIANA MANGALAM, IV B. SC. 


To forget - that is what we need. Just to forget. All the petty annoyances, 
all the vexing irritations: all the mean words, ali the unkind acts, the deep wrongs, the 
bitter disappointments, - just let them go, dont hang on tothem. bearn to forget. 
Make a study of it, practise it. Become an expert in forgetting. Train the faculty of 
the mind until it is strong and virile. Then memory will have fewer things to 


ZETA—THE BABY SUN 21 


remember, and it will become quick and alert in remembering the good things and will 
not be cumbered with disaggreeable things and all its attention will be given to the 
beautiful things, to the worth while things. 


No matter what business you are pursuing, no matter wbat literary subjects 
you may be studying, no matter what scientific problems you are trying to solve, take 
up the study of forgetting. The art of forgetting will give added lustre to all our 
literary activity or scientific attainments and it will add immeasurably to the health 
of mind and body. Forgetting non-essentials is a psychological necessity. 


ZETA — THE BABY SUN 
BY 
V. RANGANATHAN, P. U C. "C" 


In the gratifying reception it has received throughout the world Zeta, the 
baby sun, has rivalled Sputnik, the baby moon. Scientists at Britain's Atomic Energy 
Research Establishment at Harwell have made important advances in the harnessing 
of power from the fusion of atoms. The apparatus used is known as ZETA, Zero 
Energy Thermonuclear Assembly. Britain's great scientists Sir John Cockcroft who is 
Director of the Harwell Atomic Research Establishment from F«bruary 17, 1967, is the 
chief person who invented the baby 500 Zeta. He was awarded the Nobel Frize for 
Physics in 1951. 

On August 30th, 1958, this apparatus was first operated under conditions that 
produced nuclear reactions. Neutrons emitted in these reactions were observed, when 
Deuterium gas was heated electrically to temperatures in the region from two to five 
million degrees Centigrade. The hot gas was isolated from the walls for periods of two 
to flve thousandtbs of a second. The heating process was repeated every ten seconds. 
The high temperatures achieved, together with the relatively long duration for which 
the hot gas has been isolated from the tube walts, are the most imporant experimental 
results obtained so far. While much lenger times are required for a useful power output, 

there appears to be no fundamental reason why these longer times together with much 

higher temperatures cannot be achieved. The source of the observed neutrons has 
not yet been definitely established. There are good reasons to think that they ceme 
from thermonuclear reactions, but they could also come from other reactions such as 
collision of deuterons (the nucleus of a Deuterium or heavy hydrogen. atom) with tbe 
walls of the vessel or from bombardment of stationary ions by deuterons accelerated 
by interna! electric fields produced in some forms of unstable discharge. In the Zeta 
apparatus the number of neutrons produced by each pulse of energy as the current 
was doubled was roughly that which might be expected from a thermonuclear reaction 
at the measured temperatures. The temperatures of Zeta have been measured at 
$,000,000*C. These are the first reactions obtained at Harwell. 


“28 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


The principle adopted in Zeta is to pass a large electric current tbrough the 
‘deuterium gas. This current sets up an electric discharge in the gas (analogous to the 
discharge in a neon advertising sign) which heats it and also produces an intense 
magnetic field around the column of hot gas. This magnetic fleld causes the discharge 
“to become constricted Since it also causes the discharge to wriggle about this field by 
itself it is not enough to keep the discharge away from the walls. The wriggling has 
been suppressed by applying an additional steady magnetic field parallel to tbe axis 
-of the tube This shows that, though not altogether certain. the neutrons observed 
‘had come from thermonuclear reactions. The atoms (or molecules) of a gas are 
always in random motion. As the gas is heated up the speed of this motion increases. 

"For a nuclear fusion reaction to take place nuclei must possess considerable energy, 
"that is, must be travelling very fast, Ifa gas is so hot that the speed of random 
-motion in it provides sufficient energy for nuclear fusion to take place, then a thermo- 
‘nuclear reaction is said to take place. Neutrons produced in therme-nuclear reactions 
are called thermo-nuclear neutrons, One million degrees centigrade is the lowest 
'temperature at which any measurable number of thermonuclear reactions could be 
- observed. 


What may seem surprising is that the scientists have to excel Nature and 
give the earth born sun ten times as much heat as that blazing furnace 93,00,000 miles 
away from us and yet they tell us that the thermo-nuclear fusion processes are similar 
but not the same. The sun isa sphere 864000 miles in diameter, Zeta is a hollow 

"bangle, a metre in diameter internally and three metres in gross. The sun has been 
on its job billions of years and it has the vast amounts of time to work at a mora 

‘leisurely process infinitely more complex than that of Zeta - a sort of country dance 
of atoms. 


This “man made sun” is the largest apparatus of its kind in the world so far 
-as is known and costs about / 300,000. 


WOMAN, OH, WOMAN ! 


. BY 
SALIM, IV B. A, 


Woman is that wonderful creation of God, who isinnocent and angelic at 
five, shy and coy at fifteen, vain and romantic at twenty, affectionate and careworn 
at thirty, mellowed and shrewd at forty, inquisitive and prying at fifty, but unpredic- 
table and unavoidable at all times and at all places. 


She is that curious and complicated human machine which, when properly 
‘lubricated with scented soaps and perfumed powders and furnished with flowers and 
-decked with diamonds, will work smoothly, turning out delicious meals and generally 


MEDITATIONS UPON THE NOLTING CANAL 23 


producing cheery company and sweet-silly talk. But should even the slightest thing go 


wrong. lo and behold | she will fret and fume and boil and bubble and will become a 
veritable dragon. 


Woman, grammatically speaking, is a flighty noun, passionate person, weaker 
number, dainty gender, shy case and is usually joined to the noun "man" by the 
conjunction ‘love’. 


Woman was compounded by the Almighty out of the charm of the rainbow 
and the sting of wasps, the fragrance of roses and the fickleness of squirrels, the soft- 
ness of snow and the hardness of flint, the sweetness of nectar and the cunning of the 
fox, the timidity of the 1abbit and the talkativeness of the parrot and was prescribed, 
elas, for man ! 


MEDITATIONS UPON THE NOLTING CANAL 


BY 
(Mr. ERNEST RAJIAH, Ex-Speaker, American College, Union) 


My meditations upon the celebrated Nolting Canal, running just behind the 
bungalow where the Noltings lived. and thus earning the name,” and cutting the 
entire American College Campus into almost two equal halves, as the Nile does Egypt. 
may perhaps bear a remote resemblance to the meditations of Jonathan Swift upon a 
broom stick; for. this canal, running close to eur hostel rooms, has had a profound 
and historic influence on our college careers. Nolting Canal has bad the same 
influence on us as the English Channel has had on Britons, or more modestly, as the 
Buckingham Canal has had on the Carnatic Coast. 


Many a voracious and gluttonous book-worm who has never failed to consume 
from cover to cover whole volumes of Appadorai or Sarkar and Rakshit, owes his 
industry and attainments tothe seemingly harmful but really benevolent Nolting 
Canal; for, was she not responsible for the wholesale manufacture of able-bodied 
mosquitoes whose vicious bite kept him awake! and enabled him make days of nights 
without resorting to any extra-strong tea at midnight and thus saving him the trouble 
of a dreary trudge to the tea-shop opposite Washburn Gateway or the expenses 
thereof !! 


Such of the restless and happy-go-lucky, College-life-enjoying dandies, whom 
the Muses of Learning never could ailure, (nor whose studious room-mates would allow 
the switching-off the lights), were out on their nocturnal prowlings or were just 
perched on the cool parapets of Nolting Canal’s many bridges, evolving policies and 

stratagies for the improvement of the College Union or the reformation in the messes. 


உ This account of the genesis of the name '* Nolting Canal ” is not quite accurate — Ed. 


24 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Many a dreary ‘Notes’, dull as dust, inflicted on them by some ‘unpopular’ but well- 
wishing lecturer has found its watery grave in the surging waters during the “sleepy 
season,” 


The helpless lamentations of some unwilling and unwary new-comer ducked: 
mercilessly by their diabolic seniors, in her muddy waters, still ring ın my ears. 


Unwelcome urchins from the neighbouring schools, playing truant, have 
turned Robinhoods in the miniature, catapulting birds, frogs and lizards on her leafy 
banks, (much to the distress of the lecturers of the Binghamton Hall, who would 
anyway, kill them themselves systematically and scientifically), only to be hunted 
down in their turn by the ever-alert Periandy, the Cellege Sergeant, who used to sweep 
down upon them like the Sheriff of Nottingham. 


Many a malevolent miscreant has derived piquant pleasure in stealthily- 
floating on her waters bamboos, scaffolding and sometimes whole Pandaf outfit erected 
during conferences etc., much to the consternation of the people concerned. 


The Nolting Canal, for all her charm, has her darker side also; being the: 
favourite rendezvous of snakes and slimy creatures, she has inspired awe and fear in 
the breast of many a timid fresher to the College. 


As I recapitulated these happenings of days past and ruminated over the 
various aspects of the noble Nolting Canal, ‘‘Surely”, said. I, ‘Surely, Man is a Canal, 
When life is young and hot blood courses through his veins, he is a human dynamo, 
overflowing with energy, the centre of a million activities, full of wild dreams, boundless. 
hope and restless eagerness. But then, as years roll by and he grows old he becomes 
feeble and apathetic, an object of pity; disease and distress crawl and creep over him 
like the crabs and frogs that lurk in the crevices of the Nolting Canal when she dries 


ச்ச 


up. 

And then I perceived, with a jolt, the flagrant fickleness she used to flaunt 
in our faces quite unashamedly. Now eastward, now westward, now stagnant, now 
rushing - she'portrayed for me the transitoriness of life, the flux and change that is 
the law of nature and the good and the evil that are inextricably mixed upin the 
fabric of humanity. And it dawned upon me, as it had done on Pascal, that Man is 
at once “the glory and the scandal of the universe.” 


With these sobering thoughts, as I recall dear old Nolting Canal, I cannot 
but salute ber for what she has meant to us and for what she has taught us. Mer 
may come and men may go, but the Nolting Canal, with leisurely grace caressing her 
verdant banks, goes on for ever ! 





J. Vasanthan. 
Speaker 
College Union 


Dudley Hall Cabinet 


RNA hs 





S. Chelladurai 
Student Chairman 
Thiruvalluvar Kazhagam 














Alfred Ebenezer Edwin Paul 
Champions of the College Sports Meet 





The Collega Tennis Club 


LE 


THE MARVELLOUS ANT 


BY 
R. SUNDARARAJAN, P.U.C. “A”. 


Everyone of us knows something about ants. Ants are the symbols of activity 
and industry and our parents often advise us saying, ‘ Work as an ant". But there is 
an unknown world of wonder if we go somewhat deeper into the study 01 ants. 


Ants are very small creatures but at the same time energetic and lively ones 

Ants can be easily identified by their clubbed antennae and the conspicuous waist 
formed by a pronounced constriction of the abdomen where it joins the thorax. Ants 
form one of the best examples of social insects and they inhabit nests of various kinds. 
Some categories of ants, construct their abodes in the soil, in galleries and chambers 
hollowed out underground. Some build mound nests which compose not only of 
hollowed out soil but also of heaped up masses of straw, twigs, leaves etc. The buil- 
ding of a nest by the ants is fascinating to watch. An army of ants moves about with 
the coordination and precision of a well-lubricated machine and in no time a nest is 
built. The entrance is finally guarded by a heap of smal! stones to prevent water 
flowing in or to obstruct adventurous foreigners. In tropical countries, the ants take 
advantage of the cavities in the trees and build suspended nests consisting of earth, 
fibres and silk. 


Ants have a strong sense ef smell. They go in search of prey primarily 
guided by the smell of these animals or food source. This can be easily tested. I once 
erased the smell of the track, in which some ants were marching, with my finger and 
the ants which had been, up to that time, coming unhesitant, stood perplexed and 
confused exactly at the spot where I had erased the smell of the preceding ants’ track 
and after wandering here and there, they atlast struck the continuity of the track 
and having picked up the trail went on merrily as before. Ants cannot speak, but 
when two ants meet, they express their feelings with some movements of their 
antennae. Ants seem to produce some sort of sound, but these sounds cannot be 
detected, even with the help of a sensitive apparatus. I once disturbed an ant and it 
atonce stood up on its bind legs and waved its antennae up and down vigorously and 
attempted to make some noise — evidently it was abusing me inits choice formic 
vocabulary and at the same time calling for help. For, atonce, an ant which had been 
wandering peacefully at a distance, suddenly started running in the direction of this 
ant which had cried out for help. e 

The ants have a well-ordered household, There are special chambers inside 
the nests, allotted for laying and incubating the eggs. There are also divisions among 
the ants according to their occupations. The Queen ants do the work of reproduction. 
The soldier ants guard the nests. The workers gather food and the slaves do the 


menia! jobs. 


26 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Most of the ants are omnivorous, but there are some types which are pure 
vegetarians. These ants gather grains and collect honey dew from fllowers. They do 
not, however, store them in receptacles. Some soldier ants get filled with honey and 
the other hungry ants stroke them gently and receive droplets of regurgitated honey 
dew. This habit is common in the ants of arid regions like Arabia and South America. 
There is a tribe of ants, the 4141, which practises a form of cultivation. These ants 
grow fungi in special chambers in their nests and feed on them. 


As there are hundreds of varieties of other animals, there are also hundreds 
of different kinds of ants. In some cases, two different kinds of ants may be ‘friendly 
and live in the same nest even though keeping their broods separate. But usually ants 
of one group are hostile to ants of another group. They even wage wars. l once 
killed a centipede and put it between the mouths of two ant holes. Black ants from 
one nest got at the centipede first and began to carry bim to their nest. But the red 
ants from the other hole, by now alerted, overtook the black ants in spite of the very 
quick work of the black ants. Immediately a severe battle raged and in the end the 
black ants, unable to withstand the belligerent red ants, dropped the centipede and 
scuttled away to their nest. A type of ants called Formica sanguínea raid the nests 
of other ants and sack them and take captive and enslave the survivors. How very 
human! 


Ants are, again strangely enough, susceptible to wine. One investigator made 
some ants drink diluted wine and they got inebriated. (Earlier he had tried strong 
wine but found that it produced no useful, observable result asthe poor creatures 
were overwhelmed completely !). When their friends found them unsteady, they were 
greatly amused and surprised and brought other ants from the nest to enjoy the 
spectacle of these unsteady drunkards The same investigator also records that when 
an ant was wounded the other ants carried him to their nest and attended on him till 
he recovered. 


There are some ants which are really dangerous and harmful. Some destroy 
crops, Certain African ants are in the habit of swarming overjother animals, including 
large mammals, and even killing them. In these regions, the natives build their 
houses on top of tall spikes for fear of these ants. 


When everything is said and done, ants are marvellous creatures indeed. 
They exemplify the old proverb, “unity is strength". King Solomon was no fool 
when he admonished the sluggard to “go to the ant and be wise". The ants are well 
known for their qualities of unity, perseverence and assiduity and we would do well 
to emulate them. 


PRINCIPAL’S ADDRESS TO THE GRADUATING CLASS* 
My dear students, 


I am speaking to you tonight knowing that this is the last occasion when 
I can address you asa group. Needless to say, I speak on behalf of all those that 
‘have been your teachers during your sojourn in this College. This gathering is a 
meaningful occasion because of the earnestness with which we, your teacbers, have 
tried to guide, instruct and befriend you, agd because of the deep interest we have in 
what you are going to be after you leave us. We trust that in all our contacts with 
you we have not been mere preceptors but those who have through their sincerity and 
high purpose communicated some inspiration to you. The best reward we have is the 
assurance that our lobours on your behalf have been of an enpobling kind and that we 
have earned your loving regard. Many a former student of this College that one 
comes across after a lapse of decades still speaks highly of the men under whom he 
‘studied and of the high principles that characterised the administration of the College. 
Conscious of the aims and visions of those pious men who founded this College, we 
-eagerly desire that it should be possible for you also to pay a similar tribute to your 
alnla mater in after years. The ceremony we are obsesving will be a mere sentimental 
display if your association with this College has not lifted you to higher levels of 
aspiration and condut. Some one said : 


“To live content with small means; 


to seek elegance rather than luxury, and refinement rather tban fashion: 
to be worthy, not respectable; and wealthy, not rich; 

to study hard, think quietly, talk gently, act frankly; 

to listen to stars and birds, to babes and sages with open heart; 


to bear all cheerfully, do allbravely, await occasions, hurry never—in a 
word, to let the spiritual, unbidden and unconscious grow up thro' the 
common, this is to be my symphony" 


May this be your symphony also! 


Our traditional closing Assembly of out-going Senior students and Staff 
“members is remarkable this year and will on that account be particularly memorable. 
In the first place, we have today the unique privilege of having in our midst the Vice- 
Chancellor of our University, inspiring us by his true greatness and thereby enlarging 
the scope and significance of this occasion. Secondly. you are the last group of 
students who have followed a scheme of University Education to which we have been 
accustomed for several decades and which has now been replaced by something new. 
With this year we shall also practically cease to have women students, thus ending 
“An association of many years standing. This, our last set of ladies, is a particularly 


* On the solemn occasion of the “Candle Light" ceremony. 





28 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


talented group who have, in spite of their handicaps in a predominantly men's College, 
conveyed grace and colour to our life. 


Lastly, let me say “good-bye”, a term which really means ‘God be with you”. 
There are no better words of blessing than these; for he who has the companionship 
of God will enjoy that * peace which passeth understanding". Good-bye. God be 
with you. 





THINK IT OVER! 


If you pick up a starving dog and make him prosperous, he will not bite you. 


That is the principal difference between a dog and a man. 
— Mark Twain.. 


* * * * * 


A truth that disheartens because it is true is of far more value than the most 


stimulating of falsehoods. 
— Maeterlinck. 
*À + + * * 


Virtue consists, not in abstaining from vice, but in not desiring it. 
— Bernard Shaw.. 


* 3* * + * 


Nurture your mind with great thoughts; to believe in the heroic makes heroes. 
— Benjamin Disraeli. 


* + * * + 
The greatest homage we can pay to truth is to use it. 
— Emerson, 


£ # ஓஒ s ௬ 


The trouble with the world is that the stupid are so cocksure where the wise- 


are so full of doubt. 
— Bertrand Russell, 


* » * * * 


‘They conquer who believe they can. 
— Virgil. 


2 * ஆ 2, 9 * 


God divided man into men, that they might help each other. 
— Seneca.. 


* * » து * 


This world is a comedy to those who think, a tragedy to those who feel 
-- Horace Walpole.. 


DISCOVERY OF INDIA 


BY 
R. RENGANATHAN, IV B, SC, 


India! Land of many a wonder! 

Foreigner I am, I pause to ponder, 

What marvellous mysteries shsoud your land? 
Innumerable as grains of sand! 


As timidly treads the vagrant child 

Some strange dark path in a forest wild, 
My eyes wide-open, my heart a-flutter, 

I hope... I hope... but what's the matter? 


Lions and tigers I see not roam, 

But, yes, the temple and mosque with dome, 
The gorgeous sarees fill my eye, 

And the crimson suaset 'neath the Western sky! 


Kudely am I awakened soon, 

By the plaintive notes of a juke-box tune, 
Whose is that—the familiar croon, 

Is it Brent?...... or Pat Boone? 


’Tis not for this I travelled so far, 

By plane and ship and motor-car, 

So, back, back to California, 

To Huxley, [sherwood and ... ... Vedanta! 


EXCERPTS FROM THE DARWIN CENTENARY* 
PRESIDENTIAL ADDRESS 


by the Vice-Chancellor, Dr. Lakshmanaswami Mudaliar. 


This is an occasion for all of us to reflect in general on the great debt that 
we owe to eminent personalities who have blazed the trai] in many fields of human 
knowledge and achievement. It is to these great men of letters or of science or of 
any other branch of human knowledge that the world owes much of its advances from 
time to time; and it is fitting therefore that an occasion such as this should be utilized 


to pay our homage to such personalities. 


In the history of science, many names of famous and illustrious personalities 
are known for one or other of their great achievements. We think of Archimedes, for 
example, for having given us the principle of hydrostatics; of Newton for the laws of 
gravitation; of Michael Faraday for bis theory of electro-magnetism; of Roentgen for 
the discovery of X-rays; of Rutherford for his theory of the atom; of Fleming for his 
discovery of Penicillin. These great names will always be immortalised as they yere 
responsible for certain basic discoveries which have led to many other developments 
in their respective spheres. Darwin's name will always be remembered for his Theory 
of Evolution and his publication of “Ihe Origin of Specizs”. It does not matter 
whether these theories have bad to be subsequently modified in several respects. The 
importance is that a new light was thrown oma subject which had defied all attempts 


& proper study and evaluation. 
* * » » * 


Coming to a much later period, we pay homage to the evolutionist Bruno 
who was burnt at the stake in 1600. A century and a half later, Immanuel Kant, the 
philosopher, published his famous book “The Theory of Heavens” in which he included 
what we now call the theory of organic evolution Kant observed how many animals 
seem to be built on a common plan, not as regards their skeletons only, but in other 
particulars also. He stated that this theory strengthened the supposition that they 
have an actual blood relationship due to derivation from a common parent, a suppo- 
sition which is arrived at by observation extending from man down to the polyps and 
and from these even down to mosses 880 110605 and arriving finally at raw matter, 
tbe lowest stage of nature observable by us. 


To the Frenchman Buffon, a contemporary of Kant, we owe the celebrated 
idea of the spontaneous evolution of life ............... Erasmus Darwin, the grandfather 
of our bero, was a great and original thinker. He surveyed the evidence of his time 
and was prepared to find in it a warrant for the theory that all formis of life have a 
common origin... அஃ - « 








* The Darwin Centenary celebrations were organised under the joint auspices of the Biology 
Departments of a]] the Arts Colleges in Madurai, 


EXCERPTS FROM THE DBRWIN CENTENARY 31 


Lamarck, the French biologist, is regarded in France as the founder of the 
modern view of evolution. Lamarck upheld the doctrine-that all species including 
man are descended from other speci cs. Believing that the need or the want comes 
first and then the structure which willsatisfy it, Lamarck argued that many of the 
wonderful structures of living things are produced in response to what we may cali 
the sub-conscious will of the creature, Thus, Lamarck explains the long neck of the 
giraffe as developed by its feeding habits and gradually increased by a snow-ball 
process, In successive generations. Similarly, half-erect apes tried to become erect 
and finally man became so. Animals with long tongues, such as the ant-eater, have 
got them through stretching them; and webbed feet are similarly accounted for, 


These ideas are now laughed at and we explain the girafie’s neck by saying 
that in the struggle for existence among young girafies, those with naturally longer 
necks would tend to get more food and survive and reproduce their like on the 
average This is the Darwinian alternative to Lamarck's explanation, 


» ௬ ^ * » 


In the year 1860, the British Association for the Advancement of Science 
was holding its annual meeting in the cloistered halls of Oxford University. There 
was to be a debate on a revolutionary book published by Charles Daiwin the year 
before. This work entitled * The Origin of Species by Natural Selection” maintained 
that all species of living things had reached their present state through a process of 
evolution. Among the debaters were to be the Rt. Rev. Samuel Wilberforce, Bishop 
of Oxford and a sworn foe of the evolutionary theory, and the biologist Thomas 
Henry Huxley, one of Daiwio's ardent supporters. After some preliminary skirmi- 
shing, the Bishop of Oxford rose heavily to his feet and launched into an impassioned 
attack on Darwin's theory. Toward the end of his speech, he turned to Huxley and 
said smilingly: “ I should like to ask Professor Huxley, who is sitting by me and 
15 abcut to tear me to pieces when I have sat down, as to his belief in being descen- 
ded from an ape. Isit on his grand father's or his grandmother’s side that the ances- 
try comes in?" The good Bishop evidently was under the impression, as so mary 
people have been from that time to this, that the central idea of the origin of species 
is that man is descended from the apes. Actually the doctrine of organic evolution, 
as expounded by Darwin, stresses particularly the idea that all living things—men, 
monkeys, amoebae, starfishes, birds and plants for example—have attained their 
present structure and function through a slow, eon-long series of changes in living 
tissue beginning with the simplest ‘Primordial Protoplasm.’ The doctii e states 
further that the direction of changes is guided by the process knowm as Natural 
Selection. This doctrine of organic evolution, greatly modified since it was first 
presented, has profoundly influenced the thinking of mankind. 


The vehemence of the attack launched by the Bishop of Oxford may surprise 
some, but to those familiar with the history of famous scientific discoveries, this 
attitude will not come as a great surprise. Galileo, for proving his theory of grav ty, 


33 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Was actually tried by the Inquisition and had to spend several years in prison because 
his theory was rather revolutionary and went against the current ideas of priesthood. 
Bruno was actually burnt at the stake. When Jenner first startled the world by his 
theory of vaccination, many were the bitter attacks made on him and it was pointed 
out in cartoons of those days that those who were vaccinated were likely to develop 
bovine faces and horas on their heads. One of the stirring innovations of the Victo- 
rian times was the use of anaesthesia in obstetrics. Sir James Simpson, who discovered 
the use of an anaesthetic agent during labour, had to go through a storm of criticism. 
The new practice was denounced as it was against the biblical injunction which states: 
“Thou shalt bring forth in travail and suffering." Simpson was not merely an 
obstetrician but a pugilist in debating skill and he replied aptly thatit was also 
stated in the Bible that when Eve was born, Adam was put to sleep by God and out 


of the rib, Eve was born. 
® ச 2 + LI 


Politically speaking, the battle over Darwin represented a fight between 
liberals for him and conservatives against him, following the changes effected by the 
industrial revolution. Those who had benefited by the change, the industrialists who 
were creating new fortunes and who wanted a louder voice in public affairs viewed all 
change as beneficial. To them, change was progress and they used the word “evolu- 
tion" asa synonym for progress. Again, the fierce competition for markets and for 
business survival impressed those who were successful} with the validity of the doctrine 
of the survival of the fittest. They rarely asked the question, fitness for what ? 


Evolution thus became something more than a scientific theory, whose signi- 
ficance few could truly understand. It became a battle cry and even a philosophy 
and Herbert Spencer built up an entire political philosophy around the concept of 
evolution. 

டி a * * * 

Though much of Darwin's original theory has been discarded, its influence 
upon almost every field of human activity has been very great. History, archaeology, 
and ethnology have undergone profound changes because of the theory. The influ- 
ence of the doctrine of organic evolution has been particusarly strong upon the old 
biological sciences—anatomy, physiology, morphology, parasitology, embryology, 
cytology, genetics etc [t has brought into being at least two new biological sciences 
—Eugenics and Biometry. 

e ஜ்‌ LÀ & * 


Charles Darwin was a mild, modest and presevering gentleman whose per- 
sonal life was not nearly so exciting as his ideas...... The turning point in his career 
came in 1831 when he signed on H. M S. Beagle to serve, without pay, as natura- 


list "etes 


EXCERPTS FROM THE DARWIN CENTENARY 33 


Such is the story of Charles Darwin. And it is a story well worth the study 
by all, not merely by those who profess to be students of science. It is my great 
regret that too often, we are inclined even as men of science to limit our study and 
our knowledge to one particular science, little realising that Science is one and indi- 
visible; and therfore for anyone who has the intention of beiag truly scientific in his 
endeavours, there can be no line of demarcation between one science and another, Nor 
is it as clearly realised, as ıt ought to be, that one of the most important methods of 
stimulating scientific 1esearch among the youth of the country is to give them some 
knowledge of the history of science, of the life and work of the scientilic discoverers 
of all ages; thereby the world will know that the apostles of science are by no means 
stagnant in their minds and do not bold in. reverence all things, great or small, unless 
they be in accord with the fundamental concepts of the Great Architect of the 
Universe. In fact, one need not be told that the true spirit of science is not to be 
garnered only in the laboratories and the colleges or through the didactic lectures, 
but that men with a scientific bent, with an instinct for study of the unknown, with 
that flair for investigation into anything that appears to them as worthy of study — 
such people need not necessarily be those who have passed through the painful process 
of the mechanical and routine form of university studies. Unfortunately, too much 
of emphasis is being laid upon these factors, upon examinations and results, upon the 
necessity to keep to time-table, upon the urgency of finishing what are known as 
syllabi and we are getting more and more into the rut of concentrating on the 
ephemeral and none-too-significant part of so-called education and thus 1851 losing 
touch with real education. Charles Dárwin's life is an example of study for its own 
sake, not through museums, libraries and laboratories, but in the wider and more 
potent panorama of Nature spread all over the world. If, therefore, we can realise 
how potential are the great possibilities of true education being imparted through 
nature, how instead of concentrating on small text-books and notes, we could just take 
our students out into Nature, whether for botanical or zoological or any other form 
of scientific pursuit, and give them that aptitude and that zest for inquisitiveness, 
` we shall have done more than the mere securing of university qualifications. I hope 
and trust that in all our educational institutions, the spirit for the search of the 
unknown, the spirit of adventure and the spirit of investigation and self-education 
will be more and more inculcated into the minds of the young and that the new 
generation that will emerge out of our great educational institutions will be the leaders 
in al! phases of intellectual thought and moral endeavour. 


Capita, 
nuit 


COLLEGE NOTES 


The College Union. 


CABINET. 


The College Union elections were held on the 12th of July '68 The following 
were elected. 


Mr. J. Vasanthan — Speaker 

4 A. Jeyasingh - — Secretary 

„ V. Chandrasekaran — Deputy Speaker 
» S. Rajaratnam — Asst. Secretary 
4 P. Thangavelu — B.Com. representative 
» S. M. Ramachandran — BA, ER 
» A. Malayandi — 5 5 
» R. N. Ramalingam — B.Sc. " 
» A. Ramasamy — 5 » 
» A. J. Devapragasam — P.U.C, a 
» A.C. Augustine — » p 


Sri S. Sundaramurtbi was elected by the faculty as president. 


Prof. Gopalakrishna of New College, Madras, inaugurated the activities of 
the Union. Principal Savarirayan robed and installed the Speaker. The robing 
ceremony is a new feature which we take pride in baving introduced. 

The College Parliament, another new feature, beld its first sessions on the 6th 
of August. Sri K.T K, Thangamani M.P., spoke on "A day in parliament." 

The United Nations Day was celebrated on the 24th of Oct. Mr. T. A. V. 
Nathan, editor of Tamil Nad, addressed the gathering. 

Miss Vijayalakshmi of the Praja Socialist Party addressed the Union on the 
27th of October. On the 27th of November, Mr. Frank E. Schmelzen, American Vice- 
consul, met a few members of union informally for discussíons. 

During the second term, Mr. C. Edison conducted a few members on a tour. 
through North India. 

A Tamil meeting was held during the third term when Sri P. Jeevanantham 
spoke on “The Bhoodan Mcvement." 

The valedictory function was held on the 12th of Feb, 1959. Capt. T. K. 
Lalith, Indian Airlines Corporation, delivered the valedictory address. 

In concluding, we would like to thank all those who co-operated with us, 
especially the college N. C. C. 
A. JEYASINGH 
Secretary. 


COLLEGE NOTES 55 


திருவள்ளுவர்‌ கழகம்‌ 


1958-59ல்‌ கீழ்க்காணும்‌ செயற்குழுவினர்‌ இக்கழகத்தில்‌ பணியாற்றினார்கள்‌, 


கழகத்‌ தலைவர்‌ vr திரு. ப ஜோதீமுத்து M.A., B. D., 
துணைத்‌ தலைவர்‌ - » மா, பொன்னையா, M. A., 
மாணவத்‌ தலைவர்‌ சக்க o ௪. செல்லமுத்து 
துணைத்‌ தலைவர்‌ ae » Gal மருதமுத்து 
அமைச்சர்‌ eos , uU. சண்முகம்‌ 
துணை அமைச்சர்‌ ove „ ௧. அய்யாச்சாமி, 
சார்பாளர்கள்‌:- 

நான்காம்‌ வகுப்பு ii திரு செ காளியப்பன்‌ 
இரண்டாம்‌ வகுப்பு ००० » ஆ. முத்துராமலிங்கம்‌ 
முதல்‌ வகுப்பு sai s» ऊ, தண்டபாணி 
புகுமுக வகுப்பு js முத்துராமலிங்கம்‌ 

» சி. பிச்சைமுத்து, 


காலம்‌ சென்ற திரு. கார்மேகக்‌ கோனார்‌ அவர்‌ களால்‌ உருவாக்கப்பட்ட 
இத்‌ திகுவள்ளுவர்‌ கழகம்‌, மாணவர்கட்கு அறிஞர்‌ பலரின்‌ கருத்துக்களைக்‌ கேட்பதற்ரும்‌ 
மாணவர்களிடம்‌ அமைந்துள்ள சிறப்புத்‌ திறமைகளான கட்டுரை எழுதுதல்‌, பாடுதல்‌, 
சொற்பொழிவாற்றுதல்‌ முதலியவைகளை மென்மேலும்‌ வளருவதற்கான வழிகளைச்‌ 
செய்வதையும்‌, தன்பணி களாகக்கொண்டு பணியாற்றிவரும்‌ ஒரு சிறந்த கலைக்‌ கூடமாகும்‌. 
கருத்து வேற்றுமைக்கு இடமளிக்கும்‌ வகையில்‌ பலவேறு அறிஞர்களை அழைத்து அவர்‌ 
களுக்கு பேச்சுச்‌ சுதந்திரமும்‌ அளித்து மாணவர்களின்‌ சிந்தனைக்கு வித்திடுவதில்‌ இக்கழ 
கம்‌ தனி ஆர்வம்‌ காட்டக்கூடிய தொன்றாகும்‌. 

தற்கேற்ப இக்கழகத்தின்‌ தொடக்க விழா 8—8—58 அன்று கல்லூரிப்‌ பேரவை 
யில்‌ மாலை 5-15 மணிக்கு பேராசிரியர்‌ திரு அ. மு. பரமசிவான ந்தனார்‌ எம்‌, ஏ. எம்‌. லிட்‌, 
அவர்களின்‌ ஆழ்ந்த கருத்துச்‌ செறிவான பேச்சுடன்‌ ஆரம்பிக்கப்‌ பெற்றது. 

அடுத்து 25--8--58 அன்று மாலை 5-15 மணிக்கு கல்லூரிப்‌ பேரவையில்‌ நாவலர்‌ 
இரா. நெடுஞ்செழியன்‌ எம்‌. ஏ. அவர்கள்‌ “சுலையியலும்‌, அறிவியலும்‌” என்னும்‌ பொருள்‌ 
பற்றி ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றினார்கள்‌. l < 

8—10—58 அன்று பி. எஸ்‌. ஜி. கலைக்‌ கல்லூரிப்‌ பேச்சுப்‌ போட்டிக்கு இருவரைத்‌ 
தேர்ந்தெடுக்க இக்கழகம்‌ ஒரு பேச்சுப்‌ போட்டியை நிகழ்த்தியது. 

9—10—58 அன்று பேரவையில்‌ மாலை 5-30 மணிக்கு “இந்தியாவில்‌ முக்கியத்துவம்‌ 
இத்திக்கா? ஆங்கிலத்திற்கா?” என்ற தலைப்பில்‌ மாணவர்களும்‌, ஆசிரியர்களும்‌ பங்கு 
கொண்டு சிறந்ததொரு விவாதம்‌ நடத்தினர்‌. இறு தியில்‌ ஆங்கிலம்‌ என்பதே அதிக 
வாக்குகள்‌ பெற்றது. 

14-10-58 அன்று பேரவையில்‌ திரு க அன்பழகன்‌ எம்‌. ஏ., எம்‌, எல்‌, ஏ. அவர்கள்‌ 
வள்ளுவம்‌” என்னும்‌ பொருள்‌ பற்றி ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றினார்கள்‌. அவர்தம்‌ 
பேச்சின்போது அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ ஆகிய மூன்றையுமே கற்றல்‌ வேண்டுமென்றும்‌, 
ஒன்றை விட்டு பிறவற்றைக்‌ கற்றல்‌ பயனற்றது என உவமை தயத்துடன்‌ விளக்கினார்‌, 


$6 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


17-10-58 அன்று திரு இராமையா அவர்கள்‌ திருக்குற ள்‌ அட்டாவதான 
ஆராய்ச்சி ஒன்று நிகழ்த்தினார்கள்‌. 

29-10-58 அன்று பேரவையில்‌ திரு ஏ.பி சனார்த்தனம்‌ எம்‌,ஏ. அவர்கள்‌ “அன்றும்‌, 
இன்றும்‌” என்னும்‌ பொருள்பற்றி உணர்ச்சி ததும்பப்‌ பேசினார்கள்‌. 

16--1--59 அன்று திரு சுப. அண்ணாமலை எம்‌ ஏ. அவர்கள்‌ “தமிழிசை” என்பது 
பற்றி இடை யிடையே இனிய இசையுடன்‌ ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றினார்கள்‌. 

10 -2—59 செவ்வாய்க்‌ கிழமை கல்லூரிப்‌ பேரவையில்‌ இக்சழகத்தின்‌ இறுதிவிழா 
தடைபெற்றது. தவத்திரு, குன்றக்குடி அடிகளார்‌ அவர்கள்‌ அன்‌ றய விழாவின்‌ 
பேச்சாளராகக்‌ கலந்து கொண்டார்கள்‌. கல்லூரி முதல்வர்‌ திரு. சவரிராயன்‌ அவர்கள்‌ 
பரிசுகளை வழங்கினார்கள்‌, 

Lb. சண்முகம்‌, 
அமைச்சர்‌, 


S. C. M. Annual Report for 1958. 


CABINET. 
Mr. Thavaraj David, — President 
Mr. John Wycliffe — Vice-President 
Mr. G. Chelladurai — Secretary 
Mr. George Immanuel = — Treasurer 
Mr. S. Selvaraj — Representative of Washburn Hall. 
Mr, Christopher Jeyasingh  — Representative of Wallace Hall. 
Mr. Albert Jeyaraj — Representative of Zumbro Hall. 


Mr. Danial Gunanithi ] = 
Mr. Dharmapau! Srinivasan 


Mr. Arputhanathen 


Day-scholar Representatives. 


Mr. Robert Jeyakumar Co-opted in July 1959. 


Mr. Jeyaraj Isaac 


The year started with a 50018] and on that occasion Miss. Shirley Wiltshire of 
Lady Doak College gave a sbort speech. Our union has the strength of about 230. 
Hostel prayers and compline services every Wednesday were conducted regularly. 
We conducted sunday schools at two centres, one within the College compus and the 
other at Narimedu Mr Paul R. Dettnam tbe bursar of the College kindly accepted 
to conduct bible study classes on every Sunday. Some of our members went to the 
Muncipal Colony bere and conducted bible classes for the children. Our members 
bave taken always an active part in the activities of the gospel team. The College choir 
consisted of a pumber of S. C. M. Members. They conducted a carol service just before 
Christmas. In the song service conducted by the Y. M. C, A. our choir also took part. 
& team of our members went periodically to the Government Hospital and visited the 
patients, Two and twenty members represented our College at the Courtallam Camp 





The Vice-Chancellor Addressing 


है ; 
SRE A MED : 





Listening to the Vice-Chancellor 








1] Cabinet 


Ha 


ace 


Wall 





Zumbro Hall Cabinet 


COLLEGE NOTES 37 


and played an important role in the working of the camp. Mr, Wycliffe attended the 
S. C. M. Work camp at Thiruvadanai. Mr. fhavaraj David attended the laternational 
Work Camp at Madras. In the course of the year the Kev. Harry Daniel, General 
Secretary of the 5.C. M. in India, Miss, Lucy Burtt from the S, C, M, head quarters at 
Bangalore, the Rev. Seivaratnam from Jaffna, Dr. Jesudasan of the Courtallam 
Asbram, Mr, Jolin Webster, a Student of the Union Theological Seminary, New York, 
aod the Canon Elphick of Kodaikanal were in our midst and our members really 
benefited by their speeches. 


This year we Conducted a christmas tree for the Sunday School children. We 
had a retreat inside our College campus when the Kev.Albert Manuel of the Thirumari- 
yur Theological College was the main speaker, We conducted a film show called 
“Young Bess" to help the financial condition of the union. 


God has been with our union throughout the year and so we thank Him for 
the divine protectiun we enjoyed in all our efforts and enterprises. It is my duty to 
thank the Principal for the help and support he gave us. We thank the chaplain, the 
staff adviser, the Christian members of the staff, particularly Mr. D. Yesudass. 


We ended this year with full satisfaction entrusting the working of the union 
jn to worthy hands for the year to follow. We pray to God that this union will 
prosper, inculcating christian discipline and christian princple, 


G. CHELLADURAI, 


Secretary. 
Chemistry Association. 
Cabinet members:- 
Patrons: .. Prof: P. 5, Lakshminarayanan M. A., (Hons) 
—.. Prof: M. Lakshmanan M. A., 
President: .. Mr. K. Kalyanaraman B. Sc., (Hons) 
Vice-President: .. Mr. R.S. A. Sundersingh B. Sc., 
Secretary: ~~ Mr. S, T. Arnold IV B. Sc., 
Asst Secretary: .. Mr S. Ramesh II B. Sc., 
Representatives: — ... Miss. V. Manorama IV B. Sc., 


Miss. S. P. Meenakshi IV B, Sc., 
Mr. Mohamed Sherifí M. Sc., 
.. Mr. C, Annamalai IV B. Sc., 
-. Mr. M. Jamal I B. Se., 
.. Mr. V. Jeganathan P, U. C., 
.. Mr, R, Rajanayagam P. U. C.. 
.. Mr. C. Thiagarayan P. U.C., 
-.. Mr. K. Ayakannu P. U.C., 
உ Mr. P. Muthukrishnan P, U. C., 


38: THE AMERICAN COLLEGE MAGAZINE 


This year with the upgrading of our College by the establishment of. the M. Sc. 
Course in Chemistry we welcomed to our association the post graduate students with 
Prof. M. Lakshmanan, head of the department of the post graduate section as our 
joint patron. 

The inaugural meeting was held on 25th August 58 under the presidentship 
of Prof. P. S. Lakshminarayanan, M. A. (Hons) when Prof. M. Lakshmanan M, A., 
delivered the inaugural address on ''Chemical discoveries and discoverers”, 

The first ordinary meeting was held on 15th October 58, with Prof. E. S. 
Moses M. A., in the chair when Prof. N. Chakravarthi M. A., gave an address on 
"Chemistry in daily life." 

The second meeting was held on 19th November under the presidentship of 
Mr. P. T. Chellappa B. A. M. Sc., when Mr. C. Madhusudhanan of the M, Sc., class 
and Mr. R Renganathan of the Senior B, Sc., class read papers on "Antibiotics", This 
initiative on the part of the students is worthy of praise. 


During the latter part of January 59, an elocution contest was conducted 
under the auspices of cur association in which many students took part. 


During the course of the year a batch of Senior B Sc. (Chem) students visited 
the cement factory at Thalaiyuthu and the Sugar factory at Vadipatti. 


The Valedictory function of the Science associations was held on the 7th 
February 59, when Dr. K. S. Krishnan M. A., D. Sc., F. R. S, an eminent scientist and 
àn old student of our College delivered the Valedictory address, 

S. T. ARNOLD, 


Secretary. 
The Physics Associatioti 

Patrons: es» SriS, J. Savarirayan, M. A., (Principal) 

Prof. Sri E. S. Moses, M. A. 
President ; .. STIR. Suryanarayanan, B. A. 
Vice-President ; Sri Arthur, J. Harris, ந, A., M. sc, 
Secretary : + Mr. N. Gopalswamy, Iv B. sc. 
Asst. Secretary : .. S.Saravanabavan, II B. sc. 
Representatives ; .. Miss Elizabeth K., Prema iv B. sc. 


Miss P. N. Saraswathi, Iv B sc. 
Mr. M. Jesudoss, 1v B sc. 
» J. Subas Chandra Bose, 11 B. sc. 
» A. S. Dharmaraj, I B. sc. 
» Baskar David, 1 8. sc. 
n A. Antony Goldwyn, P, U. C. 


» V. Sankaran, - 
, 9. Arasu, x 
» S. Pichaimuthu, S 


டி ச, Manickam, - 


COLLEGE NOTES 39. 


The inaugural function of the above association, combining with the Mathe- 
matics Association, was conducted on 21st August 1958. Sri S J. Savarirayan, M. A., 
was in the chair. Sri V. Krishnakutty Menon, M. A, Lecturer in Mathematics, 
Thiagarajar College of Engineering, Mathurai, delivered the inaugural address on 
“The Iufluence of Science on Society." 


The first extra-ordinary meeting of this association was held on Thursday 
13th November 1958 when Prof. E.S Moses M. A., patron of Association, presided 
over the function and Dr. A. Krishnaswami, M. B, B. 5,, D. M. R., Mathurai Medical 
College gave an interesting and inspinng speech on the subject ''Medical Electricity”. 
He spoke about x-rays and showed several x-ray photographs of the human body. 


The valedictory function of the Science Associations was held on Saturday 
7th February, 1959, under the Presidentship of Sri S. Savarirayan, M. A., (Principal). 
Dr. K. S. Krishnan, M. A, D, Sc., F. R. S., eminent scientist and Director of the 
National Physical Laboratory, New Delhi, delivered the valedictory address. 


N, GOPALSWAMY, 


Secretary. 
The Natural Science Association. 
President : .» Mr. R. George Michael, M. A. 
Vice.President : .. Mr, Alfred D. Mohandoss, B. A., 
Secretary : .. Mr. K, Periasami. 
Assistaut Secretary : .. Mr. M. Mohideen Pichai, 
Representatives ; .. Miss Mary Juliana, IV B, Sc. 


Mr. S. Winston Churchill, IV B. Sc. 
5» K. R, Mohammed Ali, I B. 5८, 
ட V; Anandaraj, P.U,C. (0 
» K. Mohan, ne (D) 
» P. Daniel Jeevanandam, ,, (E) 


The inaugural function of the above Association was held on 19th August '58 
under the Presidentship of Dr. (Miss) V. R. Meenakshi, M. A., Ph. D., Prof. of Zoology, 
Fatima College. Madurai when Prof. J. Samuel Raj, M. A, M.Sc., F. Z. S., F.R.E.S., 
F A.Z., Head of the department of Zoology, Karaikudi Alagappa College, delivered 
the address on ‘‘ The Wonderful World of Insects." 


His speech was interesting and at the same time very humorous. He also 
illustrated his talk with lantern slides. 

In the month of September. a party of Zoology students visited Kilakkarai, 
, Central Fisheries Research Station at Mandapam, Krusadai Islands and also Rames- 
waram. The party made on-the-spot study of many mariue organisms, 


46 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


On Lith of October, '58, a meeting was held in connection with -° Wild life 
week” when Mr. J: C. B. Abraham B, A., B. Sc. (Hons.) took the chair. Mr. K. Bhoja 
Shetty, B.Sc.. (Hons ) A. I. F. C. Conservator of Forests, Madurai Circle, spoke oo the 
sub; ct * Wild Life." He delighted the audience Dy giving lis own experiences in the 
forest as an ofhcer. 

A Students’ meeting was conducted on November 28th '08 when Messrs. 
Samson and Paul Pandian of the IV B. A., class and Mr. Perumal of II B. Sc.. class 
read papers on “ Migration of Birds." Mr. S. Abraham, M. A.. L. T., Professor oí 
Zoology, presided over this meeting, ` 

The valedictory function of Science Associations of the College was held on 
1th February, 59, Dr. K. S. Krishnan, M. A. D. Sc., F. R. S.. of the National [bysical 
Laboratory delivered tbe address, 

K. PERIASAMI, 


Secretary, 
Mathematics Association, 
Patron ~~ Prof. T. Natarajan, M.A., 
President ~~ Sri. B. Gunaraj, M.A.. A.M. (Boston). 
Secretary .. Mr. R, Rengasamy, IV B.A., 
Asst. Secretary உ Mr. S. Abdul Gulam II B.Sc., 


Representatives we Mr. K. Raju IV B.Sc, 

5» K. Govindaraj, II B.Sc., 

» G. Govinda Pillai II B.Com. 

டூ N. Subramanian, I B.Sc. 

» P.M, Thiagarajan, f B.Sc. 

» P. A. Rajasekaran, P.U,C. (A) 

» C. Regupathy, P.U.C. (B) 
Miss. Hitharanjini Edward, IV B.A., 


The inaugural meeting of the above association, combined with the Physics 
Association, was held on 21st August ’58. Sri S. J Savarirayan, M.A., Principal, 
presided over the function. Sri K. Krishnan Kutty Menon, M. A, of Thiagarajar 
College of Engineering, Madurai, delivered the Inaugural Address. 


The first extraordinary meeting was conducted on 18th Nov. '58 and Prof. 
K. Venkatesan, M A. of Madurai College, Madurai, delivered a lecture on "Mathematics 
Past and Present” Prof. T. Natarajan, M.A took the chair. 


The second extraordinary meeting was conducted on 19th Jan. ’59. Miss, 
R. Savithri. B.A., (LS.I, Calcutta) delivered a lecture on "S Q.C.” and Prof. T. Nata- 
rajan presided ७४९४ the function, 


COLLEGE NOTES 4i 


The third extra-ordinary meeting was arranged on 24th Jan. '59 as a special 
meeting for the students of Senior B.A. and If B.Sc, classes. Sri V. R. Venugopal 
M.Sc., Special Research Fellow, Govt. of India, delivered a lecture on ‘Astro-Physics’. 
Prof. T. Natarajan presided. 

We were extremely happy and fortunate to have Dr. K. 5, Krishnan, M.A,, 
D.Sc., F.R.S., Director of National Physics Laboratories, to deliver the valedictory 
address. 

Madurdi, R. RENGASAMY, 
18-2-'69. Secretary. 


Humanities Association. 


Office Bearers. 


President . Prof. S Sundararajan, M.A., M. Litt. 
Vice-President -. Prof S. R. Mailikarjunan, M. A., 
*Secretaries . $.Gomathinathan IV B A., Economics 
L Rajkumar, IV B Com 
Asst. Secretaries .4 P, Venkatavaradhan, I B A., Economics 
R. Sundararaj, I B Com. 
Representatives e. S. Stephenson IV B.A, 


K. S, Thangamuthu IV B.Com. 

P. Narayanaswamy, II B.A, Branch I 
R. Sivakadaksham, [I B.A. Brsch IV 
S. K. S Abdul Kassim, II B.Com. 

C Chandrasekaran I B.A. Economics 
D. Ramakrisbnan, I B. 4, Economics 
M. Soundrapandian, I B.Com, 

T. Muthukrisbnan, P.U C. A Section 
S. Sangararaj P.U.C B Section 

C Poopandian P U.C. C Section 

S. Muthuraj, P.U C. E Section 

The inaugural function of the above association was held on the 14th August 
1988, when Sir. P. T Rajan, Bar-at-law., presided over the fuoction and Mr. M M Ghani, 
B.A. (Hons.) spoke about the importance of humanities, During the same meeting 
Dr. K. J. Charles, former Professor of Economics of our college, gave a lecture on his 
experience in America. 

The second extra-ordinary meeting was conducted on 30th October 1958, 
under the presidentship of Prof. S Sundararajan M.A , M. Litt. The audience had 
the privilege of hearing an interesting talk from Dr. Eddy Asirvatham of Bihar 
University, on “Democracy” 


43 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


The third extra-ordinary meeting was held on 5th November 1958 with 
Prof. S. R, Mallikarjunao. M.A., in the chair. Miss A. J. Moses M.A. welcomed tbe 
guests. Miss. S. Wiltshire of Lady Doak College spoke on “Racialism and Democracy’ 
The fourth extraordinary meeting was conducted on the 27th November 
1958 with Mr. Paul R. Dettman. M. A., Bursar of our College in the chair. Prof. 
S. Thethadri. M. A, of R. D. M. College gave a valuable talk on "Tbe Problem of 


Power". The meeting came to a close with a music performance of Sri Madhana- 


gopal (I1 U.C ) and his party, 
The fifth extra-ordinary meeting was held on 3rd Deven bir, 1958 when Prof. 


S, R. Malhkarjunan, presided and Prof. S. Thomas Srinivasan M. A., of St. Joseph's 
College delivered a delightful speech on "Indian Econemy today" 
The valedictory function was conducted on a grand scale on Sth February 
1953 when Mr. P. Ramamurthy M. A., prominent political leader, addressed the 
students and staff under the presidentship of Mr. S. J. Savarirayan, M. A.. Principal. 
L. RAJAKUMAR, 
S. GOMATHINATHAN, 
Secrelarfes. 


The Fine Arts Club. 


Mr S. J. Savarirayan M.A, 


Patrons: ९ 
ave Miss A. J. Moses M. A., 
vee Mr. Paul R Dettman M, A.. A. M., 
President: ^ Mr, K. Suriyanarayanan B. A., 
Vice-President: — ... Mr. Christopher Edison B. Sc., (Hons) 
Secretary: Mr. P. G. Rajasekaran, 


Asst. Secretary ... P. Victor Jeyaraj. 
Representatives: ... Irudayaraj, P. U. C. 
Kandasamy Paulraj, P. U. C. 


bs Christ Anand, I. U C, 
Venkatavarathan I. U. C. 
Samrajadurai, Il U. C. 
Kasiviswanathan, 11 U C. 
Mathan Mohan, IV U.C. 
D, S. Charles, IV U. C. 
Arulraj, B. Sc, M. Sc. 

Miss Nalini David, B. Sc, 
Miss Manorama, B, Sc. 


After a hreak of three years the Fine Arts Club began its activities from tbis . 
year. Even though it started its activities only in the second term it has achieved a 


COLLEGE NOTES 43 


lot. Thanks to our Principa) who has shown keen interest in its activities J hope and 
wish that this association will progress rapidly. 


The inaugural function of this club was held on the 27th of October 58. 
Mr. A. G. Subbaraman (Chairman, Madurai Municipality) presided over the function and 
delivered the inaugural address. A pantomine "Black is white and white is black" was 
staged. 


One of ஊர்‌ members Mr. Mohan, has won the first prze in the Inter Colle. 
giate music competition held at Thiagarajar College. We had many F.:.c Arts evenings 
and mettings. Mr. A. C. Pillai performed a magic show Comparision: icr music, 
painting and acting were conducted by our club. 


The valedictory function was held on 13th Februry 59. Miss, Shakunthala, 
M.A, Principal, Fatima College, delivered the valedictory address. Principal 
Savarirayan presided over the function. Mrs. Savarirayan distributed the prizes. 
On this day a drama “Spel! Bound” was staged. 


I have full satisfaction that our Fine Arts has served to develop the talents 


of our students, 
P. G. RAJASEKARAN, 


Secretary. 
Islamic Cultural Association. 
Patron: see Sri S J. Savarirayan M. A., Principal. 
President: sae Janab P. A. Jamal Moh:deen B. Com., (Hons) 
Vice-President: ... A. T Mohmed Shariff B. Sc., 
Secretary: "M A. Mohamed Hanifa IV B. Sc., 


Asst Secretary: ... M. Jamal 1 B. Sc., 
Representatives:- ... A. Abdul Karim IV B. A., 
eas A. K. Casim IV B. A., 
Abdu! Gulam IT B.Sc, 
P. A. Mohamed Hanifa II B. Com., 
"T Mohamed Ibrahim II B. A., 
di Mohamed Ali I B. Sc., 
s K, M Mohamed Ismail P. U. C,, 
m M. Sahu! Hameed P. U. C., 
M Lateef Ahmad P. U. C. 


The comb'ned meeting of the inaugural function and Meeladi Nabi celebra- 
tinn was held on 7th October 58, under the presidentship of Janab Dr, Ubeidullah M.S., 
D L. O., Madurai Medical College, when Janaba Mary Nafeesa delivered the inaugural 
address an "The Rale played by Muslims of to day ” Dr, Ubeidallah, in his introduc- 
tery remark said that Islam was one of the best scientific religions and he stressed the 


44 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


fact that a proper appreciation of Islam will lead one to adherence of its noble princi- 
ples. Janaba Marv Nafeesa delighted the audience by tracing the growth of Islam and 
explained haw same of the ealier scientific discoveries were made by Arabs. 


The valedictory meeting of the association was held on 11th February 1969, 
when Janab K Mayan B. E.. delivered the valedictory address. Sri S, Sundararajan 
M, A, M Litt., toos the presidential chair. A grand tea party was arranged for all the 
members of the association on that occasion. 


In his valedictory address, Janab K. Mayan B. E.. requested the audience 
to ponder deepiy over the fundamental principles ot Islam. The audience greatly 
appreciated the eloquent speech of Sri S. Sundarajan on Hindu-Muslim brotherhood. 


A. MOHAMED HANIFA, 
Secretary. 


Report of the Dudley and Zumbro Halls. 
The Following are the Cabinets. 


Dudley Hali:- 

7 S : } — . General Secretaries 

K. S. Sevugan ~ Sports Secretary 

R. Gopalasamy — Literary Secretary 

K. Sundaramahalingham — j 

M. Kumaravelu — Magazine Secretary 

M. Muthuramalingam — Entertainment Secretary. 
Zumbro Hall:- 

S. Rajaram — General Secretary 

N. Narayanasamy — Sports secretary 

J. M. Duraipandian — Literary Secretary 

T. Muthukrishnan — Magazine Secretary 

M, Vethamanikaraj -— Entertainment Secretary. 


Tbe inaugural function and junior welcome meeting was held on the 22nd of 
July 58. Principal Savarirayan took tbe chair and Avvai Duraisamy Pillai, delivered 
the inaugural address. 


Independence day was celebrated in a grand manner. Sri P. T. Chellappa 
addressed the gathering and Mrs. Chellappa distributed the prizes. 


In the begianing of the second term, Sri P. T. Chellappa was appointed as the 
warden of the Dudley Hall and in a simple ceremony he was formally intreduced to the 
residents by the Principal. 





Mert eds 


They "conveyed grace and colour to our life”! 


General Secretaries of the Halls 





Secretaries of the various 
Associations 





£00 ன்‌ 
M 


Et 


E aes 
v 








| e ட்ட ட Islamic Cultural Association a 


COLLEGE NOTES 45 


Another social was conducted during the second term when Sri K, Parama- 


sivam, Lecturer in Tamil, American College spoke on “Student Life". Pongal day was 
grandly celebrated. 


The third term saw a change in the cabinet. Sri G, Manivel, the general 
secretary having discontinued his studies, Sri S. Kumaravelu took his place. 


The valedictory function of these halls was held on the 2nd of February 1959. 
Sri 5, J. Savarirayan presided over the function. Sri A. G, Subbaraman, Chairman of 
the Madurai Municipal Council, delivered the Hall Day address. The prizes were 
distributed by Miss. Paul of the Lady Doak College. 


The senior farewell dinner came off on the 17th of February. It proved to be 
e touching cermony Sri S. J Savarirayan, Sri P. T. Chellappa, Sri B, Gunaraj and 
many others spoke on that occasion. 
S. KUMARAVELU, 
S. RAJARAM, 
General Secretaries. 


Washburn Hal. 


President: — Mr. J. C. B Abraham 

Vice-President: — Mr. Francis Balasingh 
-— Mr. George Michael 

General Secretary: — K. Subbaraj 

Cabinet Members: — N. Venkatesalu 


— P, Sunder 

— G. M. Rengachari 
— Ruskin Roy 

— S. Nallasivan 


— G. Gurusamy 
— M. Shanmugam 
— P. Sethuraman. 


On July 17th 1958, the inaugural function was celebrated. Principal Savari- 
rayan presided and Miss. K. Sarada, Lecturer in Tamil, Fatima College, delivered the 
address. 

A garden party was conducted on 10th October '68. Mrs, Savarirayan distri- 
buted certificates to the winners 61 the Independence Day Sports. 


At a meeting on 5th November 58, Dr. M, S. Vairana Pillai of Thiagarajar 
College presided and Sri R. Manickam of the Madura Bar addressed the gathering 


Pongal Festival, the premier fastival of Tamilagam, was celebrated on the 28th 
of January 69, Mr, Moses Pcuniah of our Tamil Faculty presided and Mr. Ramasamy, 


46 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Sub Editor of "Tamil Nad” gave a thought provoking speech. Earlier Mr. Mathusamy 
of the IV class welcomed the guests. 

The Hall Day was celebrated on 7th February 59. Principal Savarirayan, 
once again presided. Dr S. Kameswaran of the Madurai Medical College gave a short 
but sweet talk. Mrs Kameswaran distributed the prizes. 

K. SUBBARA]J, 
General Secretary. 


வரல விடுதி ஆண்டறிக்கை, 


இவ்வாண்டுத்‌ துவக்கத்திலிருந்தே. De. ஆர்தர்‌ ஏரிசு (Mr. Arthur J Harris) 
விடுதிக்‌ கண்காணிப்பாளராகவும்‌, திரு இயேசுதாசன்‌ துணைக்கண்காணிப்பாளராகவும்‌ 
செயலாற்றி வருகின்றனர்‌. கண்காணிப்பாளர்கள்‌ இருவரும்‌ மனமுவந்து, விடுதிவிழாக்கள்‌ 
அனைத்திலும்‌ பங்குகொண்டு பணியாற்றினர்‌. 


செயற்குழு 
திகு. ௪. கிருட்டிணன்‌ ! 
திரு மு காசிராசன்‌ உள்‌ விளையாட்டுக்கள்‌ 
திகு சீ குணசேகரன்‌ - } 
திரு பொ முத்துராமலிங்கம்‌ வெளி விளையாட்டுக்கள்‌ 
திரு அற்புதநாதன்‌ ) விடுதிச் செய்தித்‌ தாட்கள்‌, 
திரு இர மனோகான்‌ துப்புரவு தூய்மை 


திரு up. சிவசண்முகம்‌ விடுதிப்‌ பொதுச்‌ செயலாளராகத்‌ தெரிந்‌ தெடுக்கப்பட்டார்‌, 


AIS துவககவிழாவினை, கல்லூரி முதல்வர்‌ திரு சவரிராயன்‌ துவக்கிவைத்‌ 
தார்‌ திரு. திருமலை முத்த ச்சாமி இவ்விழாவில்‌ சொற்பெருக்காற்றினார்‌. 

வாலசு விடுதி (இன்றைப) மாணவர்களின்‌, எண்ணிக்கை 119 புகுமுக வகுப்பு 
மாணவர்களை மட்டுமே கொண்டுள்ளது. 

திங்களுக்‌ கொருமுறை தேநீர்‌ விருந்து நடைபெற்றது. முதல்‌ தேநீர்‌ விருத்தில்‌ 
திரு பரமசிவம்‌ (தமிழ்‌ விரிவுரையாளர்‌, அமெரிக்கன்‌ கல்லூரி) தலைமை தாங்க திருமதி, 
ப, சீவானந்தம்‌ (பமிழ்த்துறைத்‌ தலைவி, பாத்திமாக்‌ கல்லூரி) சொற்பொழிவாற்றினார்‌. 

வாலசு விடுதியின்‌ ஆண்டுவிழா சனவரித்திங்கள்‌ 24ஆம்நாள்‌ (1950) நடந்தேறி 
யது இவ்விழாவிற்கு திர சீனிவாசன்‌ (வழக்கறிஞர்‌ மதுரை) க£லமை தாங்கினார்‌. திரு. 
இளங்கோவன்‌ இவ்விழாவில்‌ கலந்துகொண்டு சிறந்ததொரு சொற்பொழிவு அளித்தார்‌. 

தாங்கள்‌ முதன்முதலாக, விடுதி ஆண்டறிக்கையை தமிழில்‌ அளிக்கும்‌ பேறு 
பெற்றமை குறித்து உள்ளத்தே உவகையும்‌, பூரிப்பும்‌, புளகாங்கி தமும்‌ கொள்கிறோம்‌. 


ap. சிவசண்முகம்‌, 
விடுதிப்பொதுச்செயலாளர்‌. 


COLLEGE NOTES 47 


சமூகப்பணிக்‌ கழகம்‌. 


தலைவர்‌: திரு. மல்லிகார்ஜுனன்‌, M.A., 
துணைத்தலைவர்‌: திரு. 5. சுத்தரமூர்த்தி, M.A.. 
கிராமப்பணியாளர்கள்‌: திரு. B. குணராஜ்‌, M.A., A.M., 

திரு, T. V. கோபாலகிருஷ்ணன்‌, 14... 
பொதுச்செயலாளர்‌: திரு. K. இராசாசங்கர்‌ 
உதவிச்செயலாளர்‌! திரு. T. R. பாப்பையன்‌ 
சார்பா ளர்கள்‌: திரு. M. சுந்தரராசு 

திரு. K. சங்கர்‌ 

திரு. P. பெருமான்‌ 

திரு. V. இராசு 


கடந்த ஆண்டு 7-68-1958 yw காள்‌ நம்‌ கல்லூரி முதல்வர்‌ உயர்திரு. S. J. 
சவரிராயன்‌ M.A, அவர்களால்‌ 320 மாணவ உறுப்பினர்களைக்‌ கொண்ட இக்கழகம்‌ 
மானகிரி கிராமத்தில்‌ துவக்கி வைக்கப்பட்டது. அதுசமயம்‌ பல கல்லூரி ஆசிரியப்பெரு 
மக்களும்‌ கலந்து கொண்டு விழாவைச்‌ சிறப்பித்தனர்‌, 


சமூகப்பணி: கழகத்தில்‌ பணிபுரியும்‌ ஒரு சிறு குழுவினர்‌ (Boys! Club) தினந்‌ 
'தோறும்‌ மானகிரிக்குச்‌ சென்று, கிராமப்பையன் களுக்கு பலவகையான விளையாட்டுக்களை 
கற்றுக்கொடுத்தும்‌ அவர்கள்‌ விளையாடக்கருவிகள்‌ கொடுத்தும்‌ தொண்டு செய்தனர்‌. 
கழகத்தில்‌ இரவு வகுப்பு (Night School) நடத்தும்‌ குழுவினர்‌ தின த்தோறும்‌ 
இரவில்‌ மானகிரிக்குச்‌ சென்று அககிராம மக்களுக்கு எழுத்தறிவித்தனர்‌. 
கழகத்தின்‌ மற்றொரு குழுவான சுகாதாரக்‌ குழுவைச்‌ சேர்த்த 60 மாணவர்கள்‌ 
வாரந்தோறும்‌ சனிககிழமை மான ss சென்று அமமககளுக்குச்‌ சுகாதாரம்‌ பற்றி 
தெரிவித்து அதை அவர்கள்‌ மத்தியில நடைமுறையிலும செயதுகாட்டி, கிரசமமக்களை 
அவர்கள்‌ சுற்றுப்புறத்தைச்‌ சுத்தமாக வைத்துக்கொள்ளத்‌ தூண்டினர்‌. 
தம்‌ கழகத்தின்‌ 50 மாணவ உறுப்பினர்கள்‌ மதுரை நகரில்‌ நடந்த காந்தீய 
சர்வோதயக்‌ கருத்தரங்கில்‌ முக்கியமான பங்கெடுததுக்‌ கொணடனர்‌. மற்றும்‌ 25 மாணவ 
உறுப்பினர்கள்‌ மாதந்தோறும்‌ pe கல்லூரியிலும காந்தீயத்தத்துவத்தைப்‌ பற்றி ஆராய்ந்‌ 
தனர்‌. 
தம்‌ கல்லூரியில்‌ புதிதாகக்‌ கட்டப்படும்‌ கலைஅரங்கிற்கு நம்‌ கழக உறுப்பினர்கள்‌ 
அனைவரும்‌ வீருப்பத்துடன்‌ கட்டடவேலைகளில்‌ us கெடுத்துக்‌ கொண்டனர்‌. 
மதுரையில்‌ நடந்த தெப்பத்திருநாளன்று நம்‌ கழகத்தைச்‌ சேர்த்த 100 மாணவர்‌ 
கள்‌ ஊர்க்காவலர்களூக்கு உதவியாக இரத்ததை இங்கே சூறிககவேண்டியது அவசிய 
மான து ஆகும சாலைபாதுகாப்பு வாரவிழா, தீயணைப்பு வாரவிழா அவற்றிலும்‌ மாணவர்கள்‌ 
பங்கு கொண்டனர்‌. l 
நம்‌ கழகத்தைச்‌ சேர்ந்த 20 மாணவர்கள்‌ புல்வாக்கரை என்னும்‌ கிராமத்தில்‌ 
(பாரத சேவ சங்கத்தின்‌ சார்பில்‌) நடத்த சமூசத்தொண்டூ முகாமில்‌ பங்கெடுத்துக்கொண் 
டார்கள்‌. மேலும்‌ 4 உறுப்பினர்கள்‌ காரியாபட்டியில்‌ நடத்த கிராம ஆசிரியர்கள்‌ பயிற்சி 
முகாமில்‌ முக்கிய பங்கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 


48 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


மேலும்‌ நம்‌ கழகத்தைச்‌ சேர்ந்த 6 உறுப்பினர்கள்‌ மதுரைநகர்‌ அரசினர்‌ 
மருத்துவ மனையை மாதந்தோறும்‌ பார்வையிட்டு தோயாளிகளை அன்புடன்‌ விசாரித்து 
தேறுதல்‌ கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினர்‌. 

கூட்டங்கள்‌: 7--8--58 அன்று நமது கல்லூரி முதல்வர்‌ திரு. S. J. சவரிராயன்‌ 
M.A.. அவர்கள்‌ கழகத்தைத்‌ துவக்கிவைத்து ஆசிகூறினார்‌, திருமதி வைரனபிள்ளை M.A., 
அவர்கள்‌ கிராமத்தொண்டுபற்றி சொற்பொழிவாற்றினார்கள்‌. 

15—8—-'58 அன்று நம்‌ பாரத மணித்திரு நாடு அடிமைத்தளை யை அறுத்தெறிந்த 
விடுதலை நாள்‌ விழா மானகிரி கிராமத்தில்‌ சிரும்‌ சிறப்புமாகக்‌ கொண்டாடப்பட்டது. 
விழாவின்போது நமது கல்லூரி துணைத்தலைவர்‌ திரு. F. ஜேக்கப்‌ M.A. அவர்கள்‌ கொடி 
யேற்றினார்‌. 

13—1 —'59 அன்று தமிழரின்‌ தனிப்பெகும்‌ விழாவான பொங்கல்விழா நம்‌ கழகத்‌ 
தின்‌ சார்பாக மானகிரியில்‌ கொண்டாடப்பட்டது. நம்‌ கல்லூரி முதல்வர்‌ தலைமை தாங்‌ 
கினார்‌. திரு. லோகன்‌ RCO. சொற்பொழிவாற்றினார்கள்‌. 

26~1—'59 அன்று குடியரசு நாள்‌ மானகிரியில்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்பட்டது. 

10—2—'59 அன்று கழகத்தின்‌ இறுதிவிழா காத்தி நினைவு மண்டபத்தின்‌ செய 
லாளர்‌ திருமதி. அமிர்தா ராமசுப்பிரமணியம்‌, B.A., L. L. B, அவர்கள்‌, திரு. S. j. 
சவரிராயன்‌ MA, அவர்கள்‌ தலைமையின்‌ கீழ்‌ சொற்பொழிவாற்ற விழா இனிதே. 


முடிவடைத்தது. 
ப்‌ சேவையே இன்பம. 


K. இராசாசங்கர்‌, 


பொதுச்செயலாளர்‌. 
இந்தி இலக்கிய மன்றம்‌ 

காப்பாளச்‌: — திரு. S. T. சவரிராயன்‌, எம்‌. ஏ., 
தலைவர்‌; — திரு, P. வாஞ்சிநாதன்‌, எம்‌ ஏ., 
துணைத்‌ தலைவர்‌: — திரு. V. A. தேவேந்திரன்‌, எம்‌. ஏ, 
செயலாளர்‌: -— எஸ்‌, சண்முகபாண்டியன்‌, 1-வது பி. காம்‌., 
துணைச்‌ செயலாளர்‌: — அப்துல்‌ அஜீஸ்மூசா, 4-வது பி ஏ. 
சார்பாளர்கள்‌: — 14, சீனிவாசன்‌, 4-வது பி. காம்‌., 


— K. R. விட்டல்தாஸ்‌, 4-வது பி, ஏ., 
— M. சம்பூர்ணூன ந்தன்‌, 2-வது பி. காம்‌., 
— M, A பாலசுப்ரமணியன்‌, 2-வது பி எஸ்ஸி,, 
-— S B தியாகராஜன்‌, 1-வது பி காம்‌, 
— M. C. தர்மசிங்‌, 1-வது பி. எஸ்‌. ஸி., 
— A. அலீமுகம்மது, புகுமுக வகுப்பு. 
இம்‌ மன்றத்தின்‌ முதற்கூட்டம்‌ 1958-ஆம்‌ ஆண்டு ஆகஸ்டுத்‌ திங்கள்‌ ஆ௱ம்தாள்‌ 
கடைபெற்றது. அக்காலை, டோக்‌ பெருமாட்டி கல்லூரி, இந்தி விரிவுரையாளர்‌ திரு. 


F 








Natural Science Association Cabinet 








Humanities Association Cabinet 


es 


Pes heey, 


T2 





rary 


British Ccuncil Books Exhibition at our Lib 





Student Del 


iversity 


z California Un 


tion 


ega 


= 


COLLEGE NOTES 4p 


என்‌, எஸ்‌. சகுந்தலா தலைமை வகிக்க, திரு முகுல்‌ அதிகாரி என்பார்‌ இயலுடன்‌ இசையும்‌ 
கலந்து மன்றத்தை மகிழ்விகக, தமிழ்‌ இலக்கிய ஆராய்ச்சியில்‌ தனி இடம்‌ பெற்ற HG. 
லீலாவதி அவர்கள்‌ “இலக்கியத்தில்‌ மகளிர்‌” என்ற பொருள்‌ பற்றி, உணர்ச்சியும்‌ எழுச சியும்‌ 
மிக்க சம்‌ பேச்சால்‌ மகளிர்தம்‌ மாண்பதனை எடுத்தியம்‌ 3 விழாவினைப்‌ பெருமைபடுத்தினார்‌. 


இம்‌ மன்றத்தின்‌ சிறப்புக்‌ கூட்டம்‌ ஜனவரி மாதம்‌ 22-ஆம்‌ நாள்‌ நடைபெற்றது. 
அவ்வமயம்‌, இந்திய அரசியல்‌ சட்டத்தை நிர்ணயித்த உறுப்பினர்களில்‌ ஒருவரும்‌, பெரும்‌ 
அரசியல்வாதியுமான திரு. எல்‌, கிருஷ்ணசாமி பார தி எம்‌.ஏ, பி.எல்‌, என்பவர்‌ 
“அரசியலில்‌ மொழி நிலை' என்ற பொருள்‌ பற்றிப்‌ பேசினார்‌. 


மன்றத்தின்‌ இறுதி விழா, பேராசிரியர்‌ ப, ஜோதிமுத்து தலைமையில்‌ கல்லூரிப்‌ 
பேரவையில்‌ நடந்தது. அக்காலை, சிலப்பதிகார மாதவியை “சிலம்புச்‌ செல்வீ' யாக்கி 
பேச்சுச்‌ செல்வம்பெற்ற திரு. சாரதா, பி, ஏ., (ஆனர்சு) அவர்களும்‌, கலையுலகில்‌ நிலையாக 
தின்றுலவும்‌ க விஞர்களாம்‌ 'கமபனும்‌ மிலடனும்‌' பற்றி இலக்கிய ஆராய்சசியில்‌ சிறந்து 
விளங்கும திரு. எஸ இராமகிருஷ்ணன்‌ எம்‌, ஏ., யம, இனிய முறையில்‌ இந்தி இலக்கியம்‌ 
சமைத்த 'கவி துளசிதாசர்‌' பற்றி சீரிய முறையில்‌ திரு. சீனிவாசனும்‌ சொஜ்பெருக்காற்றி 
னர்‌. மாணவர்‌ தம்‌ நலன்‌ கருதி அனைத்தும்‌ தமிழில்‌ poau i og. 


, இம்மன்‌ றத்தின்‌ தனிச்‌ சிறப்பு என்னவெனில்‌, இது தன்பாலுள்ள உறுப்பினர்கள்‌ 
அனை வருக்கும்‌ இறுதி விழாவில்‌ தேனீர்‌ விருந்தளித்தது. எவ்வாண்டும்‌ இராத மாணவர்‌ 
கூட்டம்‌ இவ்வாண்டு, இம்மன்றத்தின்‌ முக்கூட்டங்களிலும்‌ நிறைந்திருந்ததும்‌, இறுதி 
விழா கல்லூரிப்‌ பேரலையில்‌ நடத்ததும்‌, இம்மன்றத்தின்‌ வரலாற்றிலே மறக்கமுடியா 
நிகழ்ச்சிகளாகும்‌. 

எஸ்‌. சண்முகபாண்டியன்‌, 4வது பி. காம்‌., 
செயலாளன்‌, 


Annual Report ‘B Coy., 7th Madras Bn. NCC., 


As a result of the reorganisation carried out and the scheme of expansion 
launched as part of the 2nd Five Year Plan the strength af the unit authorised for our 
College has been increased to two Officers and 105 cadets. We enrolled 65 fresh 
students to bring the strength to 105, the authorised strength. 


The training commenced in the first week of July '68, Sub-Ayyub of the 
Engineers and CHM.  Duriasamy of the Madras Regt, forming our training team of 


instructors. 


The Company was inspected by Major R. C. Mathur, O. C. 7th Madras Bn. 
NCC., Madurai and Lt. Col. R. L. Anand G. I. Madras Mysore and Kerala Area. 


A special cadre camp was conducted in Ort. '58 for all the Cadets 16 of our 
Cadets and Lt. Sundaramurthi attended the combined Social Service and Cadre Carap 
in May '58 held at Krishnagiri, Salem District. The annual camp was held at Trichy 
[or two weeks from 27th Dec, to 9th fan’ 59. lam happy to mention that two of our 


66 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Cadets, Edwin Paul and Jayaraj Isaacs distinguished themselves as good sportsmen 
and secured points for our Bn. 20 of our 2nd year Cadets are appearing for 'B' Certifi- 
cate examination and 2 107 'C' certificate this year. 


Our Principal, Mr. S, J. Savarirayan, has always evinced a keen interest in the 
activities of the NCC and its progress, He bas given us a new hall, though it requires 
some minor improvements. I take this opportunity to express gratitude to him for 
his advice and kind help. lam much indebted to Sub Ayyub, Chm. Duraisamy 


N C O's and Cadets for their unstinted loyalty and whole hearted co-operation through- 
out this year, 

Last but not least Jet me take this opportunity to express my sincere gratitude 
to the Officers and Office staff of the 7th Madras Bn. NCC. Working as they do 
under severe handicaps they have tried very much to equip this Coy. well, To run 
the Cadre Camp efficiently they provided us with a large number of instructors. We 
are much indebted to them for the help so genorously and kindly extended to us by 
the Battalion H. Q. and its able Officers. 

Lt, S. SUNDARAMURTHLI, 


“o gd @h an i ay” 
மு, மோகன்‌, இரண்டாம்‌ பி. எஸ்‌. ஸி. வகுப்பு (ரசாயனம்‌) 


புதிதாக உருவாகியிருந்த எங்கள்‌ கல்லூரியின்‌ விடுதி அது. மற்ற விடுதிகளைப்‌ 
போலச்‌ சுவர்களில்‌ எழுத்துக்கள்‌ காணப்படவில்லை, கதவுகளும்‌ சாளரங்களும்‌ இன்னும்‌ 
புது மெருகு அழியாமல்‌ திகழ்ந்தன. புதுமுக வகுப்பை எட்டிவிட்ட எனக்கு இதுவே 
முதன்‌ முதல்‌ கிடைக்கப்‌ போகும்‌ விடுதி அனுபவம ! கல்லூரி திறபபதற்கு இரண்டு தாட்‌ 
களுக்கு முன்பாகவே என்னுடைய உடமைப்‌ பொருள்களை எனக்கென்று கொடுககப்பட்ட 
அறையில்‌ கொண்டுவந்து சோத்தேன்‌. பெற்றோரைப்‌ பிரிந்து கணவனுடன்‌ முற்றிலும்‌ 
புதியதொரு வாழ்க்கைக்‌ கடலில குதிக்கப்போகும்‌ புது மணப்‌ பெண்ணின்‌ மன திலையை 
ஒத்திருத்தது என்‌ நிலை. 


கல்லூரி திறக்கப்பட்டு விட்டது! பாடங்களும்‌ தொடங்கி விட்டன ! இந்த ஒரு 
வாரத்திற்குள்‌ தான்‌ எத்தனை மாறுதல்கள்‌ ! ' நட்பிற்கேற்ற நல்ல ஓரிடம்‌ AOS’ 
என்பதை நிரூ ப்ப தே போல பலப்பல விதமான நண்பர்கள்‌ எனக்கு ஏற்பட டாக்கன்‌. 
விரைவில்‌ ஒருமாத காலம்‌ ஓடிவிட்டது. என்‌ நடை உடை பாவனை களிலும்‌ எத்தனை யேச 
மாறுதல்கள்‌ ஏற்பட்டன. 


விடுதியின்‌ காவலரை முதன்‌ முதலில்‌ நான்‌ கண்டபோது அவர்மீது எனக்கு நல்ல 
மதிப்பே ஏற்பட்டது. எல்லோருடனும்‌ இனிமையாகப்‌ பேசினார்‌ அவர்‌. ஆனால்‌ விடுதி 
யின்‌ விதிகளுக்கு மாருக யாரேனும்‌ நடந்துவிட்டால்‌ உடனே அவர்கள்‌ மீது கடும்‌ 
நடவடிக்கை எடுக்க அவர்‌ தயங்கவில்லை. பள்ளி நாட்களில்‌ கூண்டிலிருந்து விடுபட்ட 
பறவையினைப்‌ போன்று சுதந்திரமாகத்‌ திரிந்த என்னை இவ்விதிகள்‌ ஓரளவிற்குச்‌ சிறைப்‌ 
படுத்தின என்று சொன்னால்‌ அது மில வாகாது. இரவெல்லாம்‌ சுற்றியலைந்துவிட்டு 
முன்னைப்போல 9 மணிக்கு மேலாக விடுதிக்குள்‌ நுழைவது என்பது நினைக்கவும்‌ முடியாத 
செயல்‌. மறுநாள்‌ கல்லூரி விடுமுறையாக இருப்பின்‌ முதல்‌ நாள்‌ சினிமா விற்குப்‌ போக 
லாம்‌. இவ்விதிகளுக்கும்‌ மேலாக எவரேனும்‌ இவைகளிற்‌ சற்று பிறழ்ந்து கிட்டால்‌ 
அவர்களைக்‌ கடுமையாக எச்சரிக்கின்ற விடுதியின்‌ காவலர்‌ மீது தான்‌ வைத்திருந்த மதிப்பு” 
தாளாக நாளாக வெறுப்பாக மாறியது. எல்லா மாணவர்களும்‌ என்னைப்போலவே தான்‌ 
இருப்பார்கள்‌ என்‌ ற தவரூன எண்ணமும்‌ என்னுள்‌ புகுந்து கொண்டது- 


அன்றைய தினம்‌ இரவு எட்டு மணி இருக்கும்‌. பாதி மாணவர்‌ கள்‌ சினிமாவித்குச்‌ 
சென்று விட்டார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ வெளியே சென்று விட்டனர்‌. விடுதியின்‌ கலகலப்புக்‌ 
குன்றியிருந்தது. இத்தனை நாட்களும்‌ என்மனதில்‌ அடக்கி வைத்திருந்த ஆத்திரம்‌ 
முழுமையும்‌ அன்று தீர்த்துவிட வேண்டூம என்று துடிதுடித்தேன்‌ நான்‌, பென்சில்‌” 
ஒன்றைக்‌ கையிலெடுத்துக்‌ கொண்டு விடுதியின்‌ முன்‌ கதவருகில்‌ வந்து நின்றேன்‌. 
நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது. கை கால்களும்‌ நடுங்கின. சுற்று முற்றும்‌ 
ஒருகணம்‌ தோக்கி விட்டு விடுதியின்‌ முன்‌ சுவரில்‌ என்‌ மனதில்‌ கொந்தளித்தெழுந்த 
எண்ணங்களை எழுதுகோலால்‌ வெளிக்கொணர்த்து கிறுக்கிஃனன்‌. பின்புறம்‌ திடீரெனக்‌ 
காலடி ஓசை கேட்கவே கையிலிருந்த எழுதுகோலைக்‌ கீழே போட்டுவிட்டு, துடித்த நெஞ்‌ 
சுடன்‌ அறைக்கு விரைந்தேன்‌. கதவை மூடிவிட்டு நாற்காலியின்‌ மேல்‌ அமர்த்து 
கொண்ட எனக்கு அன்று முழுவதும்‌ மனத்துடிப்பு அடங்கவேயில்லை. மனதீல்‌ மட்டும்‌ 


2 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


ஒரே ஒரு கேள்வி. '' பின்னால்‌ வந்தது யாராக இருக்கும்‌? உடனே சுரீரென உடலில்‌ 


ஒரு வலி, :' ஐயோ ! நான்‌ எழுதிவிட்டதை யாரேனும்‌ அறிந்து விட்டால்‌ re 
மறுநாள்‌ காலையில்‌ நான்‌ எதிர்பார்த்தபடி எதுவும்‌ நடக்க வில்லை. இன்னும்‌ iis 
மனம்‌ தனது பழைய நிலையை அடையவில்லை. எல்லா மசணவர்களும்‌ நான்‌ எழுதியதைக்‌ 
கூடிக்கூடிப்‌ பார்த்து விடடுத்‌ தங்களுக்குள்‌ ஏதேதோ பேசிக்‌ கொண்டார்கள்‌. அவாகள்‌ 
பக்கமே நான்‌ செல்லவில்லை. எவரையும நிமிர்ந்து நோக்க எனக்குத்‌ துணிவில்லை. 
குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும்‌ "' என்பார்களே, அது உண்மை தானோ ! 


மதியம்‌, சுவரில்‌ எழுதியவற்றை அழித்து விட்டார்கள்‌. :' அப்பாடா 1 இனிமேல்‌ 
கவலைவிட்டது”' என்று நிடமதியுற்றேன்‌ நான்‌. ஆனால்‌ யாரும்‌ சாதிர்பாராத விதமாக மூனறு 
. . ` (3 = G 
மணிகஞகுக்‌ கல்லூரித்‌ தலைவர்‌ எங்கள்‌ விடுதிக்கு வத்ததைக்‌ கண்ணுற்ற போது எல்லோ 
ருக்கும்‌ சற்று அதிர்ச்சியாக இருந்தது. 


எங்‌ ser எல்லோரையும்‌ பெ-து அறையில்‌ கூடும்படி சொன்னார்‌ அவர்‌, அப்படியே 
செய்தோம்‌. கல்லூரித்‌ தலைவரின்‌ மீது என்றும்‌ எனக்கு அன்பும்‌ பயமும்‌ கலத்த மதிப்பு 
உண்டு. அவருடைய இனிமை தவழும்‌ முகமும்‌ செபலுமே இதற்குக்‌ காரணம்‌. ஆனால்‌ 
அன்று அவருடைய முகத்தில்‌ கடுமை குடிகொண்டிரு ந்தது. என்னையுமறியாமல்‌ என்‌ 
மனம மிகவேகமாகப்‌ படபடத்தது. 


கல்‌ லூரித்‌ தலைவர்‌ பொது அறைக்குள்‌ நுழைந்தவுடனேயே அங்கு நல்ல அமைதி 
நிலவியது. ஒருமுறை எல்லோரையும்‌ நோக்கி விட்டுப்‌ பச ஆரம்பித்தார்‌. “அன்பார்‌ ந்த 
மாணவர்களே! உங்களை தான்‌ தன்றாக அறிவேன்‌. (இலேசாகப்‌ புன்முறுவல்‌). இக்‌ 
கஃலூரியில்‌ எனக்கு எத்தனையோ விதமான அனு வங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால்‌ 
இன்று ஏற்பட்டிருப்ப?தா முற்றிலும்‌ புதிது, நான்‌ உங்கள்‌ எல்லோரையும்‌ இங்கு 
எதற்காகக்‌ கூடச்சொன்னேன்‌ என்பது அ 3நகமாக உங்களில்‌ எல்லோருக்கும்‌, நிச்சய 
மாக ஒருவருக்தத்‌ தெரிந்திருக்கும்‌ (எனக்குத்‌ தூக்கி வாரிப்‌ 3பாட்டது) நான்‌ அதிக 
தேரம்‌ பேச விரும்பவில்லை -அ து எப்பொழுதுமே என்னு டைய வழக்‌ தமுங்கூட. இங்குள்ள 
உங்கள்‌ எல்லோரையும்‌ நான்‌ மாணவர்களென்று மதிக்க வேண்டுமானால்‌ - இப்புதிய 
விடுதியின்‌ பெயர்‌ கெடாமல்‌ இருக்‌ வேண்டுமானால்‌ (முன்னால்‌ இருந்த மேஜையின்மீது 
ஓங்கிக்‌ குத்தினர்‌ அவர்‌) நேற்றுச்‌ சுவரில்‌ கிறுக்கிய மாணவர்‌ உடனே வந்து குற்றத்தை 
ஒப்புக்கொள்க இன்னும்‌ இரணடு தாட்கள்‌ தவணை தருகிறேன்‌ அப்படியும ஒப்புக்‌ 
கொள்ளாவிடின்‌, இந்த விடுதியில்‌ நடைபெறும்‌ எவ்வித நிகழ்ச்சிகளிலும்‌ இனி நான்‌ 
பங்குகொள்ள மாட்டேன்‌” என்று கூறி வேகமாக வெளி3யறி விட்டார்‌ அவர்‌. எல்லா 
மாணவர்களும்‌ சென்றபிறகு தலையைக்‌ கவிழ்த்தவாறே அறைக்கு வந்தேன்‌. “என்ன ஸார்‌! 
உடல்‌ தலம்‌ சரியில்லையா ? இரண்டு நாட்களாக எனன $வா போல இருக்கின்‌ நிர்களே !" 
என்று என்‌ தண்பர்களிற்‌ சிலர்‌ கேட்டதுகூட எனக்குப்‌ பெருத்திகிலாக இருந்தது. 


தேரம்‌ செல்லச்‌ செல்ல என்னால்‌ மனக்‌ கொதிப்பைத்‌ தாங்க முடியவில்லை. தனியாக 
வெளிக்கினம்பினைன்‌. “முன்பின்‌ யோசிக்காது தவறிழைத்துவிட்டு, இப்படி அவதியுற 
வேண்டுமா?” என்ற காலங்கடந்த நினைவும்‌ எனக்கேற்பட்டது. 


STATS மணிக்கு வெளி 2ய சென்ற நான்‌ ஏழு மணிக்கே அறைக்குத்‌ திரும்பினேன்‌. 
अब தையல்‌ எல்லா மாணவர்களும்‌ கூடி ஆர்ப்பாட்டம்‌ செய்ததைக்‌ கண்டதும்‌ என்‌ 
உயிரே சென்றுவிட்டாற்‌ 3பாலிருத்தது. உள்ளே விரைத்தேன்‌. தான்‌ கண்டது என்ன ? 


உள்ளுணர்வு" 3 


என்னுடைய அறையிலேயே உடன்வதியும்‌ ‘Tro. அறையின்‌ மூலையில்‌ சோகமே 
உருவாக அமர்ந்து கொண்டிருந்தான்‌. எல்லா மாணவர்களும்‌ அவனைத்‌ துளைத்தெடுத்துப்‌ 
பல கேள்விகளைத்‌ தொடுத்தார்கள்‌; எதற்கும்‌ விடையளிக்காமல்‌ ஊமைபோல அமர்ந்திருந்‌ 
தான்‌ அவன்‌. என்னையும்‌ அறியாமல்‌ என்‌ கண்களிரண்டும்‌ கலங்கின. கூடியிருந்த 
மாணவர்களைப்‌ பார்த்து ^ நீங்கள்‌ எல்லோரும்‌ அருள கூர்ந்து-ஆர்ப்பாட்டமின்‌ றி வெளியே 
செல்லுங்கள்‌. என்னுடைய அறை நண்பனிடம்‌ நானே அனைத்தையும்‌ கேட்கிறேன்‌” 
என்று கூறி அவர்களை அனுப்பினேன்‌. பின்‌ ராமனை நோக்கி “என்ன சங்கதி ” என்று 
கேட்டேன்‌. 

தாவிவத்து என்னைக்‌ கட்டிக்கொண்டு கதறியே விட்டான்‌ அவன்‌, இப்படி ஒன்‌ றன்‌ 
பின்‌ ஒன்றாகப்‌ பல நிகழ்ச்சிகள்‌ என்‌ மனதை அலைக்கழிக்க வேண்டுமா ? என்‌ கண்‌ 
களிலும தீச்‌ சுரற்தது. ராமனை நான்‌ நன்கறிவேன்‌. கல்லூரியிலேயே அவன்‌ மிகவும்‌ 
“சாது' என்று பெயர்‌ பெற்றவன்‌. என்னைத்‌ தவிர வேறு எவருடனும்‌ அதிகமாக அவன்‌ 
பேச நான்‌ கண்டதேயில்லை, அவனுடைய குரலும்‌ மெல்லியதா கவே இருக்கும்‌. இப்படிப்‌ 
பட்ட ஒருவனை ஏன்‌ எல்லோரும்‌ வதைக்க (வேண்டும? ராமனே சுவரில்‌ எழுதினானெனறு 
எல்லோரூம்‌ கல்லூரித்‌ தலைவரிடம்‌ கூறப்போகிறார்களாம்‌. என்‌ நெஞ்சம்‌ துடித்தது, 
என்னால்‌ ஒருவனுடைய வாழ்வு கெடவேண்டுமா? அழிய வேண்டுமா? *' தலைவரிடம்‌ ஓடிச்‌ 
சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்‌'' என்று ஏதோ ஒரு உணர்வு என்னுள்‌ எழுத்தது. 
ஆனால்‌ அதன்‌ விளைவை எண்ணியபோது என்‌ உடலே நடுங்கியது. பொங்கி எழுந்த 
மனப்புயலை எப்படியோ அடக்‌ னேன்‌. இரவெல்லாம்‌ பலவித எண்ணங்கள்‌ — கனவுகள்‌. 
உறக்கம்‌ வர மறுத்தது. உடல்‌ முழுமையும வியர்வை நீர்‌ பெருகியது . 


மறு நாள்‌ காலையில்‌ என்னால்‌ படுக்கையைவிட்டு எழ முடியவில்லை, தலை கல்லெனக்‌ 
கனத்தது உடல்‌ அனலெனத்‌ தகித்தது. நேரம்‌ செல்லச்செல்ல நான்‌ எங்கிருக்கிறேன்‌ 
என்ற உணர்வே என்னை வீட்டு அகன்று விட்டது. பல நண்பர்கள்‌ என்‌ உடல்‌ BOE 
குறித்து விசாரிக்க வந்தனர்‌. அவர்கள்‌ அறிவார்களா ? ஏன்‌ ? உலகமே அறியாதே! 
எவன்‌ எளிமையாகவும்‌ எல்லோருக்கும்‌ நல்லவனாகவும்‌ பண்புள்ளவனாகவும நடக்கிறானோ 
அவனைப்பார்த்து உலகம்‌ எள்ளி நகையாடுகின்றது. தனது அக்கிரமச்‌ செயல்களை 
வெளிப்பூச்சால்‌ மறைப்பவர்களை அது போற்றுகின்றது. அறிஞர்‌ ஒருவர்‌ கூதியிருக்‌ 
கின்றார்‌, “விஞ்ஞானம்‌ வளர்ந்து விட்ட இக்காலத்தில்‌ எத்தனையோ கருவிகளைக்‌ காண 
முடிகின்றது. ஆனால்‌ மனதில்‌ ஓடும்‌ எண்ணங்களைக்‌ கண்டறிவதற்கு ஒரு கருவியும்‌ 
இல்லை Fw” என்று. அஃது இப்பொழுது என்‌ நினைவில்‌ எழுந்தது. அப்படி ஒரு கருவி 
இருக்குமாகில்‌ என்றைக்கோ என்‌ சுய உருவம்‌ வெளியுலகிற்குத்‌ தெரிந்திருக்குமே. 
உலகிலுள்ள அத்தனை மக்களும்‌ திருத்தி வாழ முடியுமே. 


அடுத்தநாள்‌ எனக்குச்‌ சுரம்‌ அதிகமாகி விட்டது. வேறு வழியறியாமல்‌ எல்லோரும்‌ 
கூறியதற்கு ஒப்பக்‌ கல்லூரிக்கு ஒருமாதம்‌ விடுமுறை விண்ணப்பத்தை எழுதியனுப்பிவிட்டு 
ஊருக்குப்‌ புறப்பட்டேன்‌ கான்‌, அங்கே சென்றாலாவது டீனது நிம்மதியடையும்‌ என்ற 
GHL நம்பிக்கை எனக்கு. 


எனனைக்‌ கண்டதும்‌ என்‌ பெற்றோர்கள்‌ திகிலடைந்து விட்டார்கள்‌. * இப்படித்‌ 
துரும்பென இளைத்துவிட்டாயே! பார்க்கச்‌ சகிக்கவில்லையே ! ஏன்‌? சாப்பாடு ஒத்துக்‌ 
கொள்ளவில்லையா” ? என்று கேடடார்கள்‌. அவர்களால்‌ பார்க்க முடியுமா என்‌ மனதை? 


குடும்ப வைத்தியர்‌ இரண்டு மருந்து எழுதிக்கொடுத்தும்‌ நான்கு ஊசிகளை உடலிற்‌ 


4 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


செலுத்தியதுந்தான்‌ மிச்சம்‌, இப்பொழுது எனக்கு உடல்‌ நோயா ? அல்லவே | மண 
தநோயல்லவா? பின்‌ இதை ஏன்‌ அவர்கள்‌ உணரவில்லை? ஏன்‌ 'உணசவில்லை? இம்மாதிரி 
தினைவுச்சுழலிலகப்பட்டு மீள வழியின்றித்‌ துடித்தேன்‌. நான்‌ அப்போது அனுபவித்த 
கொடுமைகளை யார்‌ அனுபவிப்பார்கள்‌ ? உணவிலேயே தாட்டமில்லை, தண்ணீரைக்‌ 
கூட மன நிறைவோடு அருத்தமுடியவில்லை. 


“பாலுங்‌ கசந்ததடீ — சகியே 
படுக்கை G gr si 

கோலக்கிளிமொழியும்‌ -- செவியில்‌ 
குத்தலெடுத்ததடீ 

நாலு வயித்தியரும்‌'இனிமேல்‌ 
நம்புதற்கில்லை யென்றார்‌ 

பாலத்துச்‌ சோசியனும்‌ — கிரகம்‌ 
படுத்துமென்று விட்டான்‌ ” 


என்று பாட்டுக்கொரு புலவன்‌ பாரதி பாடியதும்‌ என்னளவில்‌ மிகவும்‌ பொருத்தமுடைய 
தாகவே தோன்றியது. 


எங்கு நோக்கினாலும்‌ ராமனுடைய கள்ளங்‌ கபடமற்ற முகமே என்‌ கண்முன்‌ வதீது 
நின்றது. அவன்‌ இரு கண்களிலும்‌ கண்ணீர்‌ அருவியென வீழ்கின்றது. அவன்‌ உதடு 
கள்‌ முணு முணுக்கின்றன. ஐயோ ! நண்பன்‌ என்று சொல்லிக்கொண்டே என்னை 
நரகத்தில்‌ தள்ளி விட்டாயே! என்‌ வாழ்வைப்‌ பாழாக்கிவிட்டாயே ! பாழாக்கிவிட்டாயே! '* 


சம்மட்டி கொண்டு யாரோ என்‌ தலையில்‌ அடிப்பதைப்போலிருந்தது. வீரென்று 
அலறினேன்‌. '* இல்லை ராமா ! இல்லை | உன்‌ வாழ்வைப்‌ பாழாக்க மாட்டேன்‌, நிச்சயம்‌ 
ஆக்க மாட்டேன்‌. நான்தான்‌ தவறு செய்துவிட்டேன்‌ " என்று கத்தினேன்‌. படுக்கையி 
லிருந்து சட்டென எழுந்து அமர்த்தேன்‌. வியர்வையால்‌ படுக்கை முழுவதும்‌ தெப்பமென . 
ஆகியிருந்தது. என்னைச்‌ சுற்றிக்‌ கவலையே உருவாக எனது பெற்றோர்கள்‌ அமர்த்திருத்‌ 
தார்கள்‌. அவர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ எங்கள்‌ வைத்தியர்‌ ! என்‌ தாயார்‌ அழுதுகொண்டே 
* டாக்டர்‌ ! ..இவனுக்க என்னவென்று இன்னும்‌ உங்களுக்குத்‌ தெரியவில்லையா? தினமும்‌ 
இப்படியே அலறுகின்றானே ! தூக்கத்திலுங்கூட. இதே பிதற்றல்தான '” என்றார்‌. 


'* இனிமேல்‌ என்‌ மருந்து பயன்படாதம்மா ! உங்கள்‌ மகனுக்கு உடல்‌ நோயல்ல, 
மன நோய்‌! அதைத்‌ தீர்க்க வழியைப்‌ பாருங்கள்‌ ° என்று கூறிவீட்டு அவர்‌ சென்றார்‌. 
அவர்‌ சென்ற திக்கை தோக்கிய வாறே இ3லைசாக நகைத்தேன்‌ தான்‌, “வைத்தியரே! 
இதைக்‌ கண்டு பிடிக்க உங்களுக்கு ஒன்றரை மாதமாகியதா?'” என்று. 


५ மிகவும்‌ களைப்பாக இருக்கிறாயே, ஏதாவது கொண்டு வரட்டுமா?” என்று என்‌ 
தாயார்‌ வினவினார்‌. 


என்‌ மனதில்‌ பொங்கிய நினைவு அலைகளும்‌ என்‌ தாயாரின்‌ கனிவான அன்பும்‌ என்‌ 
கண்களிலிருந்து அருவியென நீரைக்‌ கொட்டச்‌ செய்தன. படுக்கையிலிருந்து தாவித்‌ 
தாயாரைக்‌ கட்டிக்‌ ரண்டு அலறினேன்‌. * அம்மா! நான்‌ ४७ 01105 Suns sr n m 
இழைத்து விட்டேன்‌. அதை எவராலும மன்னிக்க முடியாது, என்‌ மனதைத்‌ தவிர. 
அடுத்த தடவை நான்‌ கலலூரிக்குச்‌ சென்றதும்‌ முதல்‌ வேலையாக என்‌ குற்றத்தை நான்‌: 


“உள்ளுணர்வு” 5 


ஒப்புக்கொள்ளப்‌ போகிறேனம்மா! ஒருவனுடைய வாழ்க்கையை நான்‌ கெடுக்க மாட்டேன்‌. 
இது நிச்சயம்‌! ” 

என்ன ஆச்சர்யம்‌ ! இத்தனை நாட்களும்‌ படுக்கையோடு ஒன்றியிருந்த என்னால்‌ 
இப்பொழுது er 953) நிற்கவும்‌ முடிகின்ற 3,5 ! கல்லாக இருந்த தலைவலி ஒரு தொடியில்‌ 
தீங்கிவிட்டதே ! இத்தனை நாடகளாக என்னைச்‌ சித்திரவதைக்‌ குள்ளாக்கிய மனம்‌ 
என்பதே இப்பொழுது இருக்கிறதா என்று எனக்குத்‌ தோன்றுகிறதே. இதற்குத்தான்‌ 
“உள்ளுணர்வு” என்று பெயரா? ஒருவன்‌ தனது குற்றத்தைத்‌ தானே உணர்த்து திருந்தி 
விட்டாஉ பின்‌ அவனுக்கு எக்குறையும்‌ இல்லையா?” “ஆம்‌, ஆம்‌”' என்று என்னுள்‌ ஏதோ 
ஒன்று எதிரொலித்தது. 


காலாண்டுத்‌ தேர்வின்‌ விடுமுறைக்குப்‌ பிறகு துடிக்கும்‌ உள்ளத்தோடு என்‌ விடுதி 
யின்‌ அறைக்கு விரைந்தேன்‌. என்னுடைய இன்னொரு அறை நண்பன்‌ தனது பொருட்‌ 
களைச்‌ சரிசெய்து கொண்டிருந்தான்‌. அங்க ராமன்‌ இல்லை, எனக்குச்‌ சுரீரென்றது. 
தண்பனிடம்‌ மெதுவாக * ராமன்‌ இன்னும்‌ ஊரிலிருந்து வரவில்லையா ? அவனைக்‌ 
காணாமே” என்றேன்‌. என்னுடைய வினாவில்‌ பயம்‌, இரக்கம்‌, சந்தேகம்‌, துடிப்பு 
அனைத்தும்‌ ஒரே சமயத்தில்‌ கலந்திருந்தன. 


“ அடேடே ! உனக்குத்‌ தெரியாதா, சங்கதி? நீ ஊருக்குச்‌ சென்ற மறுநாளே 
அவனைக்‌ கல்லூரியிலிருந்து நீக்கிவிட்டார்கள்‌”' என்று நண்பன்‌ கூறியபோது ஆயிரம்‌ 
ஊசிகள்‌ என்‌ ( நஞ்சைத்‌ துளைத்தெடுப்பது போல இருந்தது. 


* ஏன்‌ " என்று கேட்டேன்‌ தன்னுணர் வற்று. 


° அதுதான்‌ தெரிந்ததாயிற்றே. பையன்கள்‌ எல்லோரும்‌ காவலரிடமும்‌ -கல்லூரித்‌ 
தலைவரிடமும்‌ இவனைக்‌ காட்டிக்‌ கொடுத்து விட்டார்கள்‌, கல்லூரித்‌ தலைவர்‌ “பத்து ரூபாய்‌ 
அபராதம்‌ போடலாம்‌' என்றார்‌. ஆனால்‌ காவலர்‌ தான்‌ ஒற்றைக்காலில்‌ நின்று அவனைக்‌ 
கல்லூரியை விட்டே...... .. 


|? 


அவன்‌ மேலே கூறிய எதுவும்‌ என்‌ செவிகளுக்கு எட்டவில்லை. Gur ! ராமா 
என்று அலறிக்கொண்டே விடுதிக்காவலரின்‌ இல்லத்திற்கு ஓடினேன்‌. அவர்‌ காலில்‌ 
விழுந்து மன்னிப்புக்‌ கேட்க வேண்டுமென்று என்னுட.லின்‌ ஒவ்‌ வொரு அங்கமும்‌ துடித்தது” 


ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்துக்‌ கொணடு சிந்தனை வசப்பட்டிருநத விடுதிக்‌ 
कालीन கால்களில்‌ வெட்டுண்ட மரம்போல்‌ வீழ்ந்தேன்‌. “ஸார்‌! sori!” என்றேன்‌ 
மேலே பேச இயலவில்லை. எங்கிருக்கிறோம்‌ என்ன செய்கிறோம்‌ என்ற உணர்வே அத்த 
ஒரு கணம்‌ என்னை விட்டு நீங்கியது. 

எதிர்பாராத என்னுடைய செயலினால்‌ ஒரு கணம்‌ அதிர்ச்சிக்குள்ளாகிய காவலர்‌ 
பின்‌ தமது இரு கைகளிலும்‌ என்னை அன்பும்‌ ஆதரவும்‌ பொங்கத்‌ தூக்கினார்‌. “ செலவம்‌! 
நீ இங்கு எதற்காக வந்தள்ளாய்‌ என்று என்னால்‌ ஊகிக்க முடிகின்‌ றது. எதற்கும்‌ நீயே 
வந்த காரியத்தைக்‌ கூறு.” என்றார்‌. 

இத்தனை நாட்களும்‌ எதைக்கூறப்‌ பயந்தேனோ அதை இப்போது தைரியமாகக்‌ 
கூறினேன்‌. “ஸார்‌! நான்தான்‌ உங்களைப்பற்றித்‌ தாறுமாறாக விடுதியின்‌ சுவரில எழுதி 
Goren” என்றேன்‌. எத்தத்‌ தண்டனையை அவர்‌ கொடுத்தாலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள 


$ THE AMERICAN COLLEGE MAGAZINE 


தான்‌ தயாராக இருந்தேன்‌. நான்‌ கூறியதைக்‌ கேட்டு அவர்‌ திகைப்படைவார்‌ என்று 
நினைத்த எனக்கு அவர்‌ இலேசாக நகைத்ததைக்‌ கண்டதும்‌ தூக்கி வாரிப்போட்டது. 

" அதை நான்‌ நன்றாக அறிவேன்‌ செல்வம்‌! என்றார்‌ அவர்‌. அதிர்ச்சிக்கு மேல்‌ 
அதிர்ச்சியாக அனுபவித்த தான்‌ இதையும்‌ அப்படித்தானே சொல்லவேண்டும்‌ ! 

'* என்ன ... ! நீங்கள்‌ அறிவீர்களா ?'' என்றேன்‌, 


C நன்கு அறிவேன்‌, செல்வம்‌ ! அன்றைக்கு நான்‌ வரும்போது நீ எழுதுகோலைக்‌ 
கீழே எறிந்துவிட்டு அறைக்கு ஓடினாயே ! அதையும்‌, நான்‌ அநிவேன்‌.” 

“ அப்படி யானால்‌ உடனே என்னை ஏன்‌ தண்டித்‌ திருக்கக்‌ கூடாது?'' என்ற பலமான 
கேள்வி என்‌ மனத்துள்‌ எழுந்தது. அதைக கேட்குமுன்‌ அவராகவே என்னை நோக்கி, 

- நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய்‌ என்பது எனக்கு தன்றாகத்‌ தெரியும்‌. கல்‌ 
லூரித்தலைவர்‌ கூறியதைப்போல இசண்டு நாட்களில்‌ நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கா 
விடில்‌ ஒருவேளை உன்னை நான்‌ தண்டித்திருப்பேன்‌. நான்‌ எதிர்பாராதபடி ராமனை எல்‌ 
லோரும்‌ கொண்டுவந்து என்‌ முன்‌ நிறுத்தி “ஸார்‌! இவனால்‌ எங்கள்‌ பெயரே கெட்டு 
விட்டது. இவனைக்‌ கல்லூரியை வீட்டே நீக்கினால்‌ தான்‌ நாங்கள்‌ பொறுப்போம்‌, 


என்றார்கள்‌ .... ”' 


* நிச்சயமாக இருக்காது. தங்களோடு உட ன்‌ பயில்கின்ற ஒரு மா ண வனை எல்‌ 
லோரும்‌ அப்படிக்‌ காட்டிக்கொடுப்பார்களா?” என்றேன்‌, 

‘BTS பொய்‌ சொல்லவில்லை, செல்வம்‌ ! உண்மையில்‌ கடத்தவற்றையே சொல்‌ 
கிறேன்‌. விடுதி மாணவர்களுக்கென்றே ஒரு சனி இயல்புண்டு. நல்ல செயலென்றாலும்‌ 
அ யர்கள்‌ ஒன்று௯ டுகின்றார்கள்‌. கெட்ட செயலன்றாலும்‌ ஒன்று கூடுகின்றார்கள்‌ கல்‌ 
லூரித்தலைவர்‌, அன்று, “குற்றத்தை யாரேனும்‌ ஒப்புக்கொள் ளாலிடில்‌ உங்கள்‌ விடுதியின்‌ 
எந்‌ நிகழ்ச்சிகளிலும்‌ நான்‌ பங்கு கொள்ளமாட்டேன்‌ ” என்று கூறிய பிறகு மாணவர்கள்‌ 
வேறு எதைச்‌ செய்வார்கள்‌ ? அப்பாவி ராமன்‌ அகப்பட்டுக்‌ கொண்டா sir என்றார்‌. குரலில்‌ 
திடீரெனத்‌ துக்கத்தின்‌ சாயல்‌ வெளிப்பட்டது. 

' பையன்‌ களுக்காகப்‌ பயந்துகொண்டா அவனைக்‌ கல்லூரியை விட்டு நீக்கினீர்கள்‌ ? 
என்னைக்‌ காட்டிக்கொடுத்திருக்கவேண்டியது தானை ' என்றேன்‌ நான்‌ .... மனதில திரும்ப 
வும்‌ எண்ணக்‌ குழம்புகள்‌ ! 

நீ அறியமாட்டாய்‌ செல்வம்‌ | ராமன்‌ என்னுடைய அண்ணன்‌ மகன்‌ (திகைத்துப்‌ 
போனேன்‌ நான்‌) இதை நீ அறியாதது எனக்கு ஆச்சர்யமாக வேயிருக்கிறது. ஆனால்‌ 
விடுதியிலுள்ள சில மாணவச்களுக்கு இது தெரியும்‌ உன்னைக்‌ காட்டிக்கொடுக்க எனக்கு 
என்ன ஆதாரம்‌ இருக்கிறது? ௮ படியே காட்டிக்கொடுத்தாலும மாணவர்கள்‌ கேட்கமாட்‌ 
டார்கள்‌. “இதெல்லாம்‌ அநியாயம்‌ அண்ணன்‌ மகனென்றால்‌ தவறிழைக்கக்கூடாதா? 
தல்ல மாணவன்‌ ஒருவனது பெயரைக்‌ கெடக்கிறீர்‌ ளே!'” என்று கூச்சலிடுவார்கள்‌. 
அதையும்‌ நான்‌ மீறிவிட்டால்‌ உடனே ஸ்ற்ரைக்‌ செய்ய ஆரம்பிப்பீர்கள்‌. வீதி முழுமையும்‌ 
என்‌ பெயர்‌ தான்‌ அடிபடும்‌. அதையெல்லாம்‌ என்னுடைய ஒரே செயலினால்‌ தடுத்துவிட்‌ 
டேன்‌. பைபன்களுடைய விருப்பப்படியே அவனைக்‌ கல்லூரியை விடடே நீக்கிவிட்டேன்‌." 

இரு செவிகளையும்‌ மூடிக்கொண்‌ டேன்‌. நால்‌, ஐயோ! ராமன்‌ ! உன்‌ வாழ்வை 
தான்‌ தான்‌ பாழாக்கினேன்‌. நான்‌ பாவி ! பாவி | என்று கதறினைன்‌, 

அன்புடன்‌ என்‌ கண்ணீரைத்‌ துடைத்தார்‌ விடுதியின்‌ காவலர்‌. '*இல்லை, செல்வம்‌! 
அவனுடைய வாழ்வு பாழாகிவிடவில்லை, இத்தக்‌ கலலூரியை விட்டுத்தான்‌ அவன்‌ சென்று 


"உள்ளுணர்வு" 7 


விட்டான்‌. நானே இதே ஊரில்‌ அவனை வேறு கல்லூரியில்‌ சேர்த்துவிட்டேன்‌'' என்றார்‌. 
ஒன்றும்‌ பதில்‌ கூறாது அவர்‌ பேசுவதையே செவிமடுத்தேன்‌. 

“செல்வம்‌ ! ... ராமனுக்கு நீதான்‌ குற்றவாளி என்பதனைத்‌ தெரியப்படுத்தினேன்‌. 
அதற்கு அவன்‌ என்ன பதில்‌ கூறினான்‌ தெரியுமா?” 

“என்ன, ஸார்‌, சொன்னான்‌? சொல்லுங்கள்‌. என்ன சொன்னான்‌?” — துடிதுடித்‌ 
தேன்‌ நான்‌ அவருடைய வாய்ச்சொற்களுக்காக. 

“ஸார்‌! தயவு செய்து செல்வத்தைக்‌ காட்டிக்கொடுத்து விடாதீர்கள்‌. அவனைப்‌ 
பற்றி எனக்கு தன்றாகத்‌ தெரியும்‌. தன்னை மறந்து சிறிய தவறொன்றைச்‌ செய்துவிட்டான்‌. 
மன்னித்துவிடுங்கள்‌”' என்றான்‌. 

“ராமா |..." என்று அலறினேன்‌ நான்‌. இதோ வருகிறேன்‌. உன்‌ காலிலும்‌ 
விழுந்து மன்னிப்புக்‌ கேட்கிறேன்‌.” ஆவேசத்துடன்‌ வெளிக்கிளம்பவீருந்த என்னைத்‌ 
தடுத்து நிறுத்தினார்‌ காவலர்‌,” “நீ மன்னிப்புக்‌ கேட்பது பிறகு நடக்கட்டும்‌. நான்‌ 
சொல்வதை முதலில்‌ கேள்‌,” என்றார்‌. 

" நிச்சயம்‌ 3கட்கிறேன்‌ ஸார்‌! உங்களுக்காக என்‌ உயிரையே வேண்டுமானாலும்‌ 
கொடுக்கிறேன்‌” என்றேன்‌ உணர்ச்சி வசப்பட்டவனாக, 

. “செல்வம்‌! உன்னை எப்பொழுது குற்றவாளி என்று கண்டேனோ அப்பொழுதே 
உன்னைத்‌ தண்டித்திருந்தால்‌ என்ன நடக்கும்‌, தெரியுமா? இப்பொழுது எந்த மனம்‌ 
உன்னை அலைக்கழிக்கின்றதோ அதுவே எரிமலையெனப்‌ பொங்கியிருக்கும்‌. இவனுக்கு 
இவ்வளவு திமிரா ? நான்‌ எழுதியதைக்‌ கண்டதால்‌ தானே தண்டித்தான்‌. இனி இவன்‌ 
காணாதவாறு எத்தனை தவறுகள்‌ செய்கிறேன்‌, urd?’ என்று மாவீரன்‌ போலக்‌ கிளம்பி 
யிருப்பாய்‌, உண்மையா, இலலையா 2 


'* உண்மைதான்‌, ori! என்றேன்‌ தலையைக்‌ கவிழ்த்தவாறே. இவ்வளவு தேரத்‌ 
திற்குப்‌ பிறகு இப்பொழுதே எனக்கு இலேசாகச்‌ சிரிப்பு வந்தது. " இவவளவு அருங்‌ 
குணம்‌ படைத்த காவலரை எவ்வளவு தப்பாக மதிப்பிட்டுவிட்டோம்‌ Y என்று நானே 
என்னை நொந்துகொண்டேன்‌. என்னை தோககி அவர்‌, “' செல்வம்‌! இனி உன்‌ வாழ்வில்‌ 
தீ மறத்தும்‌ ஒரு தவறும்‌ இழைக்கமாட்டாயல்லவா?”” என்றார்‌, 

** நிச்சயம்‌ மாட்டேன்‌, ஸார்‌ ! நிச்சயமாக ” எவ்வளவு உறுதி என்‌ குரலில்‌ ! 

'* இனிமேல்‌ சற்றுங்‌ கவலையில்லை. பிற்காலத்தில்‌ நீ ஒரு உத்தமனாகவே விளங்கு 
வாய்‌. எவனையும்‌ அவன்‌ செய்யும்‌ தப்புக்களுக்காக உடனே தண்டித்துவிட்டால்‌ அவண்‌ 
செய்யும்‌ படிறுகள்‌ பெறுகிக்கொண்டேதான்‌ செல்லும்‌. ஆனால்‌ உன்னைப்போல — மனச்‌ 
சாட்சியிருக்கும்‌ வரை — ஒருவாரமாவது அவதிப்படடால்‌ போதும்‌ பிறகு அவன்‌ தண்‌ 
வாழ்நாளிலேயே என்றைக்கும்‌ தவறிழைக்கமாட்டான்‌ '' என்றார்‌. எவ்வளவு அருமை 
யான — பொன்னெழுத்துக்களாற்‌ பொழிக்கத்‌ தகுந்த — உபதேசம்‌ ! 

ஸார்‌, என்‌ வாழ்வில்‌ தாங்கள்‌ புதிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கிவிட்டீர்கள்‌. 
உங்களை என்றென்றும்‌ நான்‌ மறக்கமாட்டேன்‌ " என்று உணர்ச்சி வசப்பட்டுக்‌ கூறிய 
தான்‌ அவரது இரு கரங்களையும்‌ பற்றிக்‌ கண்களில்‌ ஒற்றிக்கொண்டேன்‌. 

(ஆங்கிலக்‌ கதையொன்றின்‌ அடிப்படையிலெழுந்து என்‌ கற்பனையில்‌ உருவாகிய 
திகழ்ச்சிச்‌ சித்திரம்‌ இது இதில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ சம்பவங்களோ, இடங்களோ, 
பெயா்களோ, எல்லாம்‌ கற்பனையே), 


2 நிலவில்‌ விளையும்‌ விந்தை ” 
அ. வின்ஸென்ட்‌ ஜெயக்குமார்‌, அறிவியல்‌ முதலாண்டு (கணிதம்‌). 


கதிரவன பொலனுட ன்‌ மேலை வேலையில்‌ ! 
அதிவிசைந்‌ தமிழந்திடக்‌ கீழத்‌ திக்கினில்‌ 

சதி நிகர்‌ தோழியர்‌ தார கைகள்‌ பின்‌ 

மதியணங்‌ கெழுந்தனள்‌ மணப்பெண்‌ ணாகவே ! 


வெண்ணில வொளிவிழுத்‌ தொளிரும்‌ ஓடையொன்‌ 
றண்மைபயில்‌ ஒலித்திட அதன்க ரை தனில்‌, 
செண்பக மரக்கினை யொன்தில்‌ இகு குயில்‌ 
பெண்ணோடு ஆணுமாய்ப்‌ பாடி யாடின. 


திலவதின்‌ பிம்பமும்‌ நீரில்‌ வீழ்வதைக்‌ 
குலவிடும்‌ குயிலினம்‌ கண்டு நீரில்‌, தாம்‌ 
உலவிட வந்தவோர்‌ ஓடம்‌ என்றெணி 
மலர்திகழ்‌ அருவியில்‌ மகிழ்த்து பாய்ந்தன. 


குரலினில்‌ அமுதுடைக்‌ குயில்கள்‌, வெள்ளியாய்‌ 
இரவினில்‌ ஒளிர்ந்திடும்‌ இந்தின்‌ பிம்பத்தில்‌ 
உரசவும்‌, விருப்புடன்‌ விளக்கைத்‌ தொட்டதால்‌ 
மருண்டிடும்‌ மதலைபோல்‌ மனம்ப தைத்திட., 


அதிமருண்‌ டுளமிருண்‌ டலறி யோடுங்கால்‌ 
பது OPE தடுத்திடித்‌ தொடியக்‌ குவளையின்‌ 
இதழிரண்‌ டறுந்திட நறையுண்‌ வண்டுகள்‌ 
டிதிமருண்‌ டிறகுருண்‌ டலைந்து வீழ்‌ ந்தன. 


தெடுமுகில்‌ வரைகளும்‌ நீரை யொத்திட, 
தடுவினிற்‌ நிகழ்மதி நீரி லும்விழ, 
உடுத்திரள்‌ aue alr யொத்து மின்னிடச்‌ 
மடு*எங்‌ குள தெனும்‌ மயக்கம்‌ தோன்றுமே ! 


உன்னரும்‌ மீன்களை வீண்ணிற்‌ கண்டதாந்‌ 
பன்னரும்‌ அழுக்கா றடைந்த கயலினம்‌, 
புன்னையின்‌ மலர்சில புனலில்‌ வீழவே 
மின்னொளி மீனவை யெனம கிழ்ந்தன. 


கொடும்பசி யுடையொரு களிறு விண்ணிவர்‌ 
உடுபதி” தன்பசிக்‌ குணவென்‌ றெண்ணித்தன்‌ 
நெடுவ்கரம்‌ உயர்த்தியும்‌ அதைப்பெ ததால்‌ 
கடுஞ்சினம்‌ அடைத்தொரு பெரும ரத்தினைப்‌ 


ex 





E 


Vra e 


sorted 


E SK. 


Tennis Doubles Team 
P. Devendran and Mohamed Hanifa 
Madras University Inter-Collegiate, 
Madurai Divisional and Inter-Divisional Chmpions. 





Captains of the Various Clubs 





Hockey Team - 
Madurai Divisional Winners 





"Volley Ball Team 
Inter-Collegiate Madurai Divisional Winners 


4 


“கவிஞரும்‌ குடும்பக்சட்டுப்பாடும்‌' 9 


9. - பிடித்ததை யொடித்திட அதிலு றைத்தபுள்‌ 
துடித்திற கடித்தொரு நறவுக்‌ கூட்டினில்‌ 
இடித்ததை யுடைத்திட வெகுண்ட ஈக்களும்‌ 
கடித்ததை மடித்தன கொடுக்கொடித்திட ! 


10. நாமகள்‌ உறைந்திடும்‌ மரையின்‌ நிறமுடைக்‌ 
கோமளச்‌ சிறுபுற வொன்று தனதருந் 
தாய்‌ மகிழ்ந்‌ தளித்திடும்‌ இரையை மறுத்து அஞ்‌ 
சோமனை 6 ளிருப்புடண்‌ கேட்கத்‌ தாய்டபுறா, 


ll. ஈற்றிளம்‌ புறவதின்‌ ஆவல்‌ தீர்த்திடக்‌ 
காற்றினும்‌ கடுகியே வானில்‌ ஏறுங்கால்‌, 
மேற்றிசை யிருந்தொரு மேகம்‌ தோன்‌ நியே 
போ ற்றரும்‌ மதிதணப்‌ போர்த்தி நின்றது. 


12. விண்முகில்‌ மதியினை விழுங்கி விட்டதென்‌ 
நறெண்ணிம மயக்கிய புறவு, ஓடையை 
நண்ணிய ஆண்‌ மீரைக்‌? கொம்பில்‌, அதுவொரு 
திண்ணிய மரக்கிளை யென்‌ றமர்ந்ததே! 


13. சத்திரன்‌ அமுதெனும ஒளியைப்‌ பாரினிற்‌ 
சிந்துவ தாற்பல நலன்‌ விளைவதோ 
டந்தமி லாமலே விளை ந்திடுஞ்சில 
வித்தையை எணுந்தொறும்‌ வியப்ப ரூம்‌ (மே! 





1. கடல்‌ 2. தரமசையும்‌ 3. விண்மீன்‌ கூட்டம்‌ 4. குளம்‌ 
5. சந்திரன்‌ 6. சந்திரனை T. ஆண மானின்‌ 


5 கவிஞரும்‌ குடும்பக்கட்டுப்பாடும்‌ ” 
(கு. செ. தங்கமுத்து, வாணிப இயல்‌ இறுதி வகுப்பு) 


தாமரைத்‌ தடாகத்தில்‌ பலமலர்கள்‌. அவற்றில்‌ பலர்‌ கருத்தைத்‌ தன்பால்‌ ஈர்ப்பது 
உயர்ந்தோங்கி திற்கும்‌ ஒரு தனி மலரே. ஆங்கிலக்‌ கவிகளின்‌ வரிசை பில்‌ பலர்‌ உண்டு. 
ஆனால்‌ நாட்டின்‌ நிலையையும்‌ அன்றிருந்த மக்களின்‌ மன நிலையையும்‌, அதனைப்‌ போக்கும்‌ 
வழியையும்‌ தம்‌ கவிதைகள்‌ மூலம்‌ வடித்துக்‌ கொடுத்து, இன்று டீக்கள்‌ மனதிலே, மக்கள்‌ 
மன்றத்திலே தமக்கெனத்‌ தனியிடம்‌ தேடிக்கொண்ட கவிஞர்‌ ஷெல்லியே ஆவார்‌. 
நன்னாடாம்‌ தென்னாட்டில்‌ இன்று 'கவிஞர்‌' என்ற வரிசையில்‌ பெயரளவில்‌ பலர்‌ உண்டு. 
ஆனால்‌ இயற்கவி--தாட்டிற்கு நலம்‌ விளைக்கும்‌ கவி--புதுமைக்‌ கவி--புதுவைக்‌ கவி 
புரட்சிக்‌ கவி பாரதிதாசனே ஆவார்‌. நாட்டின்‌ நிலையறிந்து, மக்கள்‌ தல்‌ வாழ்வு கருதி, 
சமூகச்‌ சாக்கடையான மூடப்‌ பழக்கவழக்கங்களுக்கும்‌, மதவாதிகளின்‌ மறுப்புரைகளுக்கும்‌ 
எதிர்‌ நின்றுகொண்டு, இன்று உலகெங்கும்‌ இன்றியமையாததெனக்‌ கருதப்படும்‌ 


10 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


சூடும்பக்கட்டுப்பாட்டுத்‌ திட்டத்தின்‌ அவசியத்தைத்‌ தம்‌ காவியத்தின்‌ மூலம்‌ “rym - 
பெருமை நமது புரட்சிக்கவிஞரையே சேரும்‌. ஓர்‌ குடும்பத்தில்‌ வறுமை திலைமை- இல்லை, 
இன்று நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தின்‌ வறுமையையும்‌- தம்‌ காவியத்தின்‌ மூலம்‌ 
நம்‌ மனக்கண்முன்பு படம்‌ பிடித்துக்காட்டி, 'குடும்பக்கட்டுப்பாடு', எவ்வாறு இன்‌ நியமை 
ursa என ஓரு குடும்ப நிகழ்ச்‌ சியின்‌ வழி விளக்குகிறதைக்‌ கேளுங்கள்‌. 


மாலைப்‌ பொழுது--மங்கள விளக்ேேற்றும்‌ வேளை. இல்லத்தலைவன்‌ திண்ணையில்‌ 
ஒரு தற்செய்திக்காக ஆவலோடு உட்கார்ந்து உள்ளான்‌. வேலைக்காரி வெளியில்‌ வந்து 
அவனுக்குத்‌ தித்திக்கும்‌ செய்தி ஒன்று கூறுவதாகக்‌ கூறுகிறான்‌ . 


* விளக்கு வைத்த நேரத்தில்‌ என்‌ வேலைக்காரி 
வெளிப்புறத்தில்‌ திண்ணையிலே என்னிடத்தில்‌ வத்து 
களிப்புடனே பிரசவந்தான்‌ ஆய்விட்டதென்றாள்‌ |” 


குழந்தையின்‌ அழுகை ஒலி அறையை நிரப்புகிறது. தன்‌ அழுகையால்‌ மற்றவரைச்‌ 
சிரிக்கவைக்கும்‌ ஆற்றல்‌ இவ்வுலகில்‌ பிறக்கும்‌ அக்‌ குழந்தையினம்‌ ஒன்றுக்குத்தானே 
உண்டு! இது முதற்‌ குழந்தை. இவனுக்கோ உள்ளப்பூரிப்பு. உள்ளத்திலிருந்து 
பொங்கிவரும்‌ மகிழ்ச்சியால்‌, உடலும்‌ உயிரும்‌ அமுதத்தால்‌ நிரப்பப்‌ பெற்றதாக எண்ணு 
கிருன்‌ , 
“காதினிலே குழந்தையமும்‌ இன்னொலியும்‌ கேட்டேன்‌ ! 
உளக்கலசம்‌ வழிந்துவரும்‌ சந்தோஷத்தாலே 
உயிரெல்லாம்‌ உட லெல்லாம்‌ நனைத்துவிட்டேன்‌.” 


மூன்றாண்டுகள்‌ இளந்‌ தம்பதிகளிடையே உருண்டோடி மறைகின்றன. இந்த 
இளம்‌ பிஞ்சு இவர்களின்‌ இன்பத்தை இரட்டிப்பு ஆக்குகிறது மனை வி மறு கர்ப்பமுறுகிறான்‌. 
கணவனோ ஆண்‌ குழந்தைக்காக ஆவலோடு காத்துள்ளான்‌ 


“வளர்த்துவரக்‌ குழந்தைக்கு வயது மூன்‌ றின்‌ பின்‌ 
மனைவிதான்‌ மற்றுமொரு கருப்ப முறலானாள்‌ 
பெண்‌ குழந்தை பிறந்ததினி ஆண குழநதை ஒன்று 
பிறக்குமா என்றிருந்தேன்‌ அவ்வாறே பெற்றாள்‌!” 


பால்வாய்ப்பசு ந்தமிழ்‌ பயிற்றி, தாம்‌ பெற்ற செல்வங்களைச்‌ சிறப்புடன்‌ வளர்த்து 
வருகின்‌ றனர்‌. தான்கு ஆண்டுகள்‌ கழிகின்றன, மனைவி மற்றும்‌ இரு செல்வங்களைப்‌ 
பெற்றெடுக்கிறாள்‌ . 


" கண்ணழகும்‌ முக ஆழகும்‌ கண்டு நாட்கள்‌ 
கழிக்கையி ல மற்றொன்றும்‌ பின்‌ ஒன்றும்‌ பெற்றாள்‌ !” 


குடும்பத்தில்‌ எண்ணிக்கை உயருகிறது. ஊதியமும்‌ உயரவேண்டும்‌. அங்குதானே 
மனிதனின்‌ எண்ணத்திலிருந்து இயற்கை வேறுபடுகிறது கணவனோ உழைத்து 
உழைத்து உருக்குலைத்து விட்டான்‌. மனைவியின்‌ எழில்‌ எங்கோ ஓடிவிட்டது, எலும்பும்‌. 
தோலுமாகக்‌ காடசியளிக்கிறாள்‌. மனைவி sum தான்‌ உண்ணாமல்‌ குழந்தைகளைக்‌ காத்து 
வருகிருள்‌. அவனுக்கோ உண்ண மனம வருவதில்லை, 


“கவிஞரும்‌ குடும்பக்கட்டுப்பாடும்‌'* n 


"எண்ணுமொரு நால்வரைம எண்ணியுழைத்திட்டேன்‌ 
எழில்‌ மனைவி தன்னுடலில்‌ முக்காலும்‌ தேய்ந்தாள்‌ ! 

உண்ணுவதை நானுண்ண மனம்‌ வருவதில்லை; 
உண்ணாமலே மனைவி பிள்ளைகளைக்‌ காத்தாள்‌ ”' 


அடுத்துவரும்‌ நிலையோ சோகத்திற்குச்‌ சோகம்‌ ஊட்டுவதாக உள்ளது. அவனுக்கு 
வரும்படியை நினைத்தாலோ உள்ளம்‌ வெடித்துவிடும்போல்‌ உள்ளது. எண்ணாத 
எண்ணங்கள்‌ வத்துபோகின்றன. பெற்றோர்‌ தேடித்தந்த செல்வமோ, அல்லது 
அவனைத்‌ தேடிவந்த செல்வமோ அணுவளவும்‌ இல்லை. நோயுற்றாலோ இன்னும்‌ 
தொல்லை. உழைத்தாலும்‌ ஊதியம்‌ கொடுப்பாரில்லை, அவன்‌ செத்தால்‌ பிள்ளைகளுக்குத்‌ 
தான்‌ திக்கில்லை, பசித்தவன்‌ பழைய கணக்குப்‌ பார்க்கிறான்‌. 


“வரும்படியை நினைக்கையிலே உள்ளமெலாக்‌ நோகும்‌! 

வாராத நினைவெல்லாம்‌ வநது வந்து தோன்றும்‌! 

துரும்பேனும்‌ என்னிடத்தில்‌ சொத்தில்லை, நோயால்‌ 
தொடர்பாகப்‌ பத்துதாள்‌ படுத்துவிட்டால்‌ தொல்லை ! 

அரும்பாடு மிகப்படவும ஆட்க்ஷேபமில்லை; 
ஆர்‌ தருவார்‌ இந்தநாளில்‌ அத்தனைக்கும்‌ கூலி ? 

இரும்பா தான்‌ ? செத்துவிட்டால்‌ என்‌ பிள்ளைகட்கே 
என்னகதி? ஏன்பெற்றேன்‌ ? என நினைக்கும்‌ நாளில்‌ ” 


கணவனுக்குக்‌ காதல்‌ கசந்துவிட்டது. இல்லற இன்பம்‌ இவ்வளவு விரைவில்‌ 
-கசந்துவிடும்‌ என்று அவன்‌ எண்ணியதில்லை. இரவு வேளை படுக்கையைத்‌ தெருத்‌ 
திண்ணைமேல்‌ இட்டுப்‌ படுத்த உறங்குகிறான்‌. வீட்டினுள்‌ குழந்தைகள்‌ துயிலும்‌ வேளை. 
மனைவிக்கோ உறக்கம்‌ பிடிக்கவில்லை, அவள்‌ உள்ளம வேறு, திண்ணைக்கு வருகிறாள்‌ 
கணவனின்‌ கால்களைத்‌ தன்‌ மென்கரத்தால வருடுகிறாள்‌.  தெருவினிலே பனி? எனக்‌ 
குறிப்பாகக்‌ கூறுகிறாள்‌. அவனும்‌ அறிந்து கொள்ளுகிறான்‌. 


“ஒரு தினத்தில்‌ பத்துமணி இரவினிலே வீடடில்‌ 
உணவருத்தி படுக்கையொடு தலையணையும்‌ தூக்கி, 
தெருத்‌ திண்ணைமேல்‌ இட்டேன்‌ ! நித்திரையும்‌ போனேன்‌ ! 
சிறுவரெல்லாம்‌ அறைவீடடில்‌ தூங்கியபின்‌, என்றன்‌ 
அரு மனைவி என்னிடத்தில்‌ மெதுவாக வந்தாள்‌, 
*அயர்ந்தீரோ ' என்றுரைத்தாள்‌ ! மலர்க்கரத்தால்‌ தொட்டாள்‌ ! 
* தெருவினிலே பனி ° என்றாள்‌ “ஆமென்று சொன்னேன்‌; 
தெரிந்து கொண்டேன அவள்‌ உள்ளம்‌. ”' 


அமுதைப்‌ பொழிந்துகொண்டிருக்கும்‌ நிலவொளி, அங்கு அமைதி ஆட்சி புரிகிறது. 
இருவகும்‌ கணப்பொழுதில்‌ கனவுலகிற்குச்‌ செல்லுகின்றனர்‌. ஆங்கு, ஏள்மைக்‌ கடலில்‌ 
சாகத்துடிக்கும்‌ கோடிக்கணக்கான குழந்தைகளைக்‌ காண்கின்றனர்‌. அவ்வேளையில்‌ 
சீமான்கள்‌ ஏறிவரும்‌ 'பணக்‌ கப்பல்‌ ' தெரிகிறது. வறுமையில துடிக்கும்‌ சிறுவர்களோ 
ஓடிச்சென்று கொஞ்சுகின்‌ றனர்‌, பணம்‌ ஏள்மையைப்‌ பார்க்கவில்லை. 


மனையாளும்‌ நானுமாய்‌ ஒரு நிமிஷ we wb 
மவுனத்தில்‌ ஆழ்த்திருந்தோம்‌. வாய்த்ததொரு கனவு : 


12 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


கனல்‌ புரளும்‌ ஏள்மையெனும்‌ பெருங்கடலில்‌, அந்தோ ! 
கதியற்ற குழத்குதகனோர்‌ கோடானு கோடி 
மனம்‌ பதைக்கச்‌ சாக்காட்டை மருவுகின்றே தரம்‌ 
வந்ததொரு பணம்‌ என்ற கொடிபறக்கும்‌ கப்பல்‌; 
இனத்தவரின்‌ குழந்தைகளோ. ‘gs! என்று கொஞ்ச, 
ஏறிவந்த சிமான்கள்‌ 'சீ!' என்று போனார்‌. 
கனவொழிய நனவுலகில்‌ இறங்கிவத்தோம்‌ நாங்கள்‌; 
' காதல்‌ எனும்‌ கடல்‌ முழுக்கை வெறுத்து வீட்டோம்‌ மெய்யாய்த்‌ 
தினம்‌ நாங்கள்‌ படும்பாட்டை யார Hus கூடும்‌ ? 
சீ! சீ! சீ!!! இங்கினியும்‌ காதல்‌ ஒரு கேடா T. 


இல்லத்துள்‌ செல்கின்றனர்‌. அங்கு இயற்கையை மீறமுடியவில்லை, இன்பச்‌: 
கடலில்‌ தடுக்கி விழுந்துவிடுகின றனர்‌. 


வக e BOM வீட்டுக்குள்‌ சென்றோம்‌ 
இன்பமெனும்‌ காந்தந்தான்‌ எமை யிழுதததுண்டோ ! 
தனியறையில்‌ கண்ணொடுகண்‌ சந்தித்த ஆங்கே 
தடுச்கி விழுந்தோம்‌ காதல்‌ வெள்ளத்தின்‌ உள்ளே !” 


அடுத்துவரும்‌ நிலையோ துயருககுத்துயர்‌ ஊட்டுவதாக உள்ளது. மூத்த பெண்‌: 
காய்ச்சலால்‌ உடல்‌ துடித்துக்கொண்டுள்ளான்‌, கணவனோ அதைப்பார்த்து மனம்‌ 
துடிக்றான்‌. கடன்காரர்கள்‌ வத்து வற்புறுத்துகின்ற நேரம்‌. இந்நிலையில்‌, 'ஆண்டவன்‌ 
அருளால்‌” மனைவிக்குக்‌ குழந்தை பிறந்திருப்பதாக PS கிழவி அவனிடம்‌ கூறிச்செல்கிறாள்‌.. 


“பத்து மாதம்‌ செல்லப்‌ பகற்‌ போதில்‌ ஓர்‌ நாள்‌ 
பட்ட கடன்காரர்‌ வந்து படுத்துகின்ற நேரம்‌, 
சித்தமெல்லாம்‌ மூத்தபெண்‌ சுர நாயை எண்ணித்‌ 
திடுக்கிடுங்‌ கால்‌, ஒரு கிழவி என்னிடத்தில்வந்து 
*முத்தாலம்மை வைத்த கிருபையினால்‌ நல்ல 
முகூர்த்தத்தில்‌ உன்மனைவி பிளளைபெற்றாள்‌” என்றான்‌” 


தொத்து நோய்க்கும்‌, வறுமைக்கும்‌, பணக்காரர்‌ தொல்லைக்கும்‌ இடையில்‌, உயிர்‌ 
அவர்களின்‌ உடலிலே ஊசலாட, நடைப்‌ பிணங்களாக, எண்ணற்ற குழந்தைகள்‌ இன்று 
நாட்டில்‌ உலவுவதைக்‌ காண்கிறோம்‌. அதனை நமது புரட்சிக்‌ கவிஞரும்‌ காண்கிறார்‌. 
வறுமைக்குக்‌ காரணங்களில்‌ ஒன்று 'எண்ணற்ற மக்கட்‌ பேறு' என்பதை உணருகிறார்‌. 
அளவுக்கு மேற்பட்ட மக்கட்பேறு எதற்கு ? என வினாவுகிறார்‌. அதனைப்‌ போக்கும்‌ 
வழியையும்‌ கூறுகிறார்‌. 


“ காதலுக்கு வழிவைத்துக்‌ கருப்பாதை சாத்தக்‌ 
கதவொன்று கண்டறிவோம்‌. இதிலென்ன குற்றம்‌ ? 
சாதலுக்கோ பிள்ளை ? தவிப்பதற்கோ பிள்ளை ? 
சந்தான முறைதன்று: தவிர்க்கும்‌ முறைதீதோ ?" 


இத்‌ நிலையில்‌ “குடும்பக்‌ கட்டுப்பாடு அவசியம்‌' என்பதை அறிவுறுத்துகிறார்‌, ஒவ்‌ 
வொரு ஆணும்‌ பெண்ணும்‌ கவிஞரிடமிருந்து பெறக்கூடிய அறிவுரைகளில்‌ இதுவும்‌ 
இன்‌ நியமையாததொன்றாகும்‌. இக்கருத்துக்குப்‌ பல மறுப்புரைகள்‌ எழுகின்‌ றன. மக்கள்‌ 





.Qur Brand New Dudley Hall 





Washburn Hall Cabinet 


ணர்‌ 


Ere 


௫ ==- ~e 
RU 





The College Choir 


சாரதா என்ற பெண்‌ 13” 


கடைத்தேறக்‌ கூறும்‌ நல்லறிவாளர்களின்‌ நல்லுரைகளுக்கெல்லாம்‌ மறுப்பா? முன்னிலை 
தெரியாதவர்களா? அலலது தன்னிலையறியாதவர்களா? உணர்ச்சியற்றவர்களா? அவ்வாறு: 
இருந்தால்‌ 'உணர்வுகொள்‌ என்னருமைத்‌ திருநாடே !” என்கிறார்‌. 


“காதலுத்துக்‌ கண்ணலுத்துக்‌ கைகள்‌ அலுத்துக்‌ 
கருத்தலுத்தப்‌ போனோமே! கடைத்தேற மக்கள்‌ 
ஓதலுக்‌ கெல்லாம்‌ மறுட்பா ? என்னருமை நாடே, 
உணர்வுகொள்‌ உள்ளத்தில்‌ உடலுயிரில நீயே, ” 
இந்திய அரசியலார்‌, இன்று மக்கள்‌ மத்தியிலே குடும்பக்‌ கட்டுப்பாட்டுத்‌ திட்ட த்தை 

ஊக்குவித்து வருகின்றனர்‌. நமது புரட்சிக்‌ கவிஞரின்‌ கனவு செயல்படுவதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. கொள்கையின்‌ கொள்கலம்‌, நேர்மையின்‌ இருப்பிடம்‌ பகுத்தறிவுப்‌ பாசறையாம்‌ - 
தமது புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ அவர்களின்‌ வரிகளிலே, ஷெக்லியின்‌ கருத்‌ 
தாளத்தையும்‌, விற்மனின்‌ வேகத்தையும்‌ காணலாம்‌. அவர்‌ பணி நமக்கும்‌, நம்‌ நாட்டுக்கும்‌ 
இன்‌ றியமையாததொன்றாகும்‌. கவிஞரின்‌ அரும்பணி — அன்‌ புப்பணி — அறிவுப்பணி . 


வளரட்டும்‌! 


சாரதா என்ற பெண்‌ 


ஜே. வசந்தன்‌ நான்காம்‌ பி. ஏ. 


டாக்டரின்‌ கார்‌ வாசலில்‌ வந்து நிற்கும்‌ சப்தம்‌ கேட்டவுடன்‌ சாரதா மாடி. 
யிலிருந்து ஓசைப்படாமல்‌ இறங்கிவந்தாள்‌, ஹாலில்‌ வரதராஜன்‌ அங்குமிங்கும்‌ நடை 
போட்டுக்கொண்டிருந்தார்‌. அடுத்த அறையிலிருந்து லேசான முனங்கல்‌ சப்தம்‌- 
கேட்டது. சாரதா கீழே வருவதற்குள்‌ லேடி டாக்டர்‌, சுமதியின்‌ அறைக்குள்‌ - 
போய்விட்டாள்‌ 

* அப்பா “ என்று மெதுவாகக்‌ குரல்‌ கொடுத்தாள்‌ சாரதா. வரதராஜன்‌ திரும்பிக்‌ - 
கூடப்‌ பார்க்கவில்லை. அவர்‌ மன மெல்லாம்‌ பக்கத்து அறையில்‌ படுத்திருந்த சுமதியையே. 
சுற்றிக்கொண்டிருந்தது. சுமதி மூத்த பெண்‌ அல்லவா. 

சாரதா வெறுப்புடன்‌ முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டாள்‌. அடேயப்பா, சுமதி: 
யென்றால்‌ எவ்வளவு அக்கரை, எவ்வளவு அனுசரணை !” 

லேடி டாக்டர்‌ வெளியே வந்தாள்‌. வரதராஜன்‌ அவளருகில்‌ விரைந்தார்‌ அவள்‌: 
ஏதோ சொன்னாள்‌. இதையெல்லாம்‌ தூரத்திலிருந்தபடி கவனித்துக்‌ கொண்டிருத்தாள்‌ 
சாரதா, டாக்டர்‌ சொன்னதைக்‌ கேட்டவுடன்‌ வரதராஜனின்‌ முகம்‌ விகாரமாக மாறியது... 
சாரதா சற்று அருகில்‌ சென்றாள்‌, 

** இனிமேல்‌ ஒன்றுமே செய்யமுடியாதா '' என்று கேட்டார்‌ வரதராஜன்‌. 


82 இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை,” என்று பதிலளித்தாள்‌ டாக்டர்‌. “குழந்தை 
இறப்பது நிச்சயம்‌. தாயின்‌ கதி சந்தே ஈம்தான்‌ ” 


14 THE AMERICAN COLLEGE MA^5AZINE 


சாரதாவின்‌ உள்ளம்‌ துள்ளியது, ஆனால்‌ மறுகணமே, “சே சே, அக்கா 
சாவதைக்‌ கண்டு களிப்படைவதா ! தூ! என்னை என்ன பேய்‌ பிடித்திருக்கிறதோ ', என்று 
தன்னைத்தானே நிந்தித்துக்கொண்டாள்‌. 


டாக்டர்‌ போய்விட்டாள்‌. அவள்‌ எழுதிக்கொடுத்த மருந்தை வாங்கிவரப்‌ புறப்‌ 

பட்டார்‌ வரதராஜன்‌ சாரதா தூணில்‌ சாய்ந்தபடி சிந்தனையில்‌ மூழ்கினாள்‌. சுமதி என்றால்‌ 
எவ்வளவு அக்கரை sr Ol ni கள்‌! சாரதா மட்டும்‌ இந்த நிலையிலிருந்திருந்தால்‌ இப்படி 
உடம்பை அலட்டிக்கொள்வார்‌ களா? “கழுதை தொலையட்டும்‌” என்‌ நிருக்கமாட்டார்களா ! 


சாரதா என்றால்‌ எப்போதுமே வெறுப்புத்தானே அவர்களுக்கு, அப்பாவும்‌ FA, 
அம்மாவும்‌ சரி, இரண்‌ நிபேருமே soft பிரியர்கள்‌. அவர்கள்‌ தான்‌ அப்படியென்றால்‌ 
அண்ணன்‌ கூடவா சாரதாவை ஒதுக்கவேண்டும்‌. அவனுக்கும்‌ சுமதியைத்தான்‌ பிடிக்கும்‌. 


சுமதி அப்படி ஒன்றும்‌ அழகு இல்லை. சரியான புத்தகப்‌ புழு எஸ்‌.எஸ்‌.எல்‌.சியில்‌ 
நிறைய மார்க்‌ வாங்கிவிடடாளாம்‌, உடனே காலேஜுக்கு அனுப்பிவிட்டார்‌ அப்பா. 
அவளும்‌ பி ஏ முடித்தாள்‌. சாரதாவைமட்டும்‌ அனுப்பவிஉலை, பணத்‌ தட்டுப்பாடு என்று 
சாக்குப்போக்குச்‌ சொல்லிவிட்டார்‌. அவரிடமா பணம்‌ இல்லை, எல்லாம்‌ சுத்தப்‌ புளுகு ! 


அழகு என்று பார்த்தால்‌ சாரதா பக்கத்தில்‌ நிற்கமுடியுமா சு மதியால்‌. சாரதா 
கூந்தலை அவிழ்த்து விட்டால்‌ முழங்கால்வரை விழுந்து புளுமே. சுமதிக்குப்‌ புத்தகம்‌ 
என்றால்‌ எப்படியோ, சாரதாவுக்குக்‌ கண்ணாடி என்றால அப்படி. சுமதி மணிக்கணக்காக 
புத்தகத்தை வைத்துக்கொண்டு: கழிப்பாள்‌. சாரதா மணிக்கணக்காகக்‌ கண்ணாடிமுன்‌ 
கழிப்பாள்‌. 


சாரதா கண்ணாடியின்‌ முன்‌ போய்‌ நின்றாள்‌. கண்ணாடியில்‌ ஒரு அழகான 
உருவம்‌ அவளையே பார்த்துக்கொண்டு தின்றது. அதனிடம்‌ பேசினாள்‌ சாரதா, “உனக்கு 
இருக்கும்‌ அழகுக்கு நீமட்டும்‌ பி, ஏ. படித்திருந்தால்‌, ஊரையே உன்‌ காலடியில்‌. கிடத்தி 


விகுக்கமாட்டாயர " 


“பார்வதி ”! வாசலில்‌ வரதராஜன்‌ குரல்‌ கொடுத்தபடி நுழைந்தார்‌. சுமதியின்‌ 
அறைக்குள்ளிருத்து ஓடிவந்தாள்‌ பார்வதி, | 

“மருந்து வாங்கியாச்சா ?" 

" உம்‌. வரும்வழியில்‌ அப்படியே மாப்பிள்ளைக்கும்‌ தந்தி கொடுத்து விட்டேன்‌ 
அதேகமாக நாளைக்குள்‌ வத்துவிடுவான்‌ " என்று சொல்லிக்‌ கொண்டே பார்வதியின்‌ 
கையில்‌ மருந்தைக்‌ கொடுத்தார்‌ வரதராஜன்‌. 


" நாளைக்கு வந்துவிடுவான்‌ ". இந்தச்‌ சொற்கள்‌ சாரதாவின்‌ மனதில்‌ பதிந்தன. 
இரண்டு வருஷங்களுக்குமுன்‌ அவன்‌ பெண்பார்க்க வந்ததை நினைத்தாள்‌ அவள்‌. 
ஹாலில்‌ அவன்‌ உட்கார்த்திருந்தான்‌, உள்ளரையில்‌ பார்வதி சுமதிக்த அலங்காரம்‌ 
செய்து கொண்டிருந்தாள்‌. சாரதா அங்கு நின்றுகொண்டிருந்தான்‌. 

“பூ எங்கேடி? தடியாட்டமா நிற்கிறியே, எடுத்துட்டு வாயேன்‌,” என்று அவள்‌ 


மீது எரிந்து விழுந்தாள்‌ பார்வதி. சாரதா பூ எடுத்துவரப்‌ புறப்பட்டாள்‌ , அதற்கு ஹாலின்‌ 
வாசலைத்‌ தாண்டிப்போக வேண்டியிருந்தது. 


பொய்யாக்‌ குலக்கொடி புகன்ற செய்தி 18 


போகும்போது ஒருமுறை, ஒரே ஒருமுறை ஹாலுக்குள்‌ கண்களைச்‌ 
செலுத்தினாள்‌. அவன்‌ அவளைப்‌ பார்த்தான்‌. அவளும்‌ பார்த்தாள்‌. ஒரு கணம்‌ தான்‌. 
அரும்பு மீசை, சுருள்‌ கிராப்‌, பந்தய விளையாட்டுக்‌ காரனுக்குரியப்‌ பரந்த தேகக்கட்டு. 
இவையெல்லாம்‌ அவளது கண்களின்‌ வழியாக மனதில்‌ பதிந்தன. மறுகணம்‌ சுவர்‌ 
குறுக்கே புகுந்துவிட்டது. 


அவன்‌ போகும்‌ போது, “இளைய பெண்ணைத்‌ தருகிறீர்களா ”', என்றல்லவா 
கேட்டான்‌ ! அவனுக்கு சாரதாவை ரொம்பவும்‌ பிடித்திருக்கவேண்டும்‌. அவன்‌ 
சொன்னதைக்‌ கேட்டதும்‌ கதவிடுக்கில்‌ மறைந்திருந்த சாரதாவின்‌ உள்ளம்‌ எப்படித்‌ 
துள்ளியது ! ஆனால்‌, “மூத்த பெண்‌ இருக்கும்போது ''... ...... என்று அப்பா ஆரம்‌ 
பித்தவுடன்‌ அவனது உற்சாகமெல்லாம்‌ பறந்துவிட்டது. 


“ நாளைக்கு வத்துவிடுவான்‌ ", அரும்பு மீசை அத்தான்‌ நாளை வந்துவிடுவார்‌. 
அவருக்கும்‌ சுமதிக்கும்‌ பொருத்தமே இல்லை, அந்தப்‌ புத்தகப்‌ புழுவுக்கு இன்னொரு புத்த 
கப்‌ புழுதான்‌ லாயக்கு. இவ்வாறு எண்ணியபோது சாரதாவின்‌ உள்ளத்தில்‌ பளீரென 
ஏதோ தோன்றியது. 


“ தாயின்‌ கதி சந்தேகந்தான்‌ ”, “ நாளைக்கு வந்துவிடுவான்‌ '' இவ்விரு அறிக்‌ 
கைகளும்‌ அவள்‌ மனதில்‌ அலைமோதின. டாக்டர்‌ ரொம்பவும்‌ சத்தேகப்பட்டாளே. 


“நாளை வந்து விடுவார்‌.” மெதுவாக இதை முணுமுணுத்தபடி, சாரதா 
கண்ணாடியின்‌ முன்‌ போய்‌ நின்றாள்‌. தாளை என்ன புடவை உடுத்தலாம்‌? அவருக்கு நீல 
நிறம்‌ பிடிக்குமாம்‌, சுமதி முன்னொரு முறை சொல்லியிருந்தாள்‌. அப்படியானால்‌ அந்த 
நீல ஜார்ஜெட்டைக்‌ கட்டிக்‌ கொள்ளலாம்‌. அல்லது அந்த நைலான்‌ புடவையைக்கட்டிக்‌ 
கொள்வதா ? 


பொய்யாக்‌ குலக்கொடி புகன்ற செய்த 


(க. கண்ணபிரான்‌, முதலாண்டு பி, எஸ்‌, ஸி.) 


விண்ணிலே வெண்ணிலவு 
தாரகைகள்‌ புடைசூழ 

தண்ணொளிர்க கதிர்பரப்பி 
மண்ணெல்லாம்‌ வெள்ளிமுலாம்‌ 

பூசுதற்குப்‌ பவனி 
புறப்பட்ட நேரமது! 

தென்‌ murat பண்ணிசைக்க 
வையையவள்‌ இசைபாடி 

ஓடினாள்‌ இசை கேட்டேன்‌ 
என்னையே யான்‌ மறத்தேண்‌. 

என்னதான்‌ பாடியவள்‌ 
இசைமுழங்க ஓடுகிறாள்‌ 


THE AMERICAN COLLEGE MAGAZINE 


என்றசெய்தி யான றிய 

ஏகினேன்‌ அவள்‌ பின்னே; 
சலசலக்கும்‌ குரலினிலே 

கேட்டதையா னென்சொல்வேன்‌! 
அவலக்‌ குரல்‌ தனிலே 

அவள்‌ பாடி ஓடினளே I! 
கவலைக்‌ குரல்தோயக்‌ 

கவிபாடிச்‌ சொல்லிடுவாள்‌: 
அபலைத்‌ தமிழ்மகனே, 

அற்றைநாள்‌ உன்‌ முன்னோர்‌ 
வாழ்த்த பெருநாளில்‌ 

வையை நான்‌ கண்டதெல்லாம்‌ 
எங்கேடா என்மகனே? 

ஏன்‌ நீ தலைகுனிந்தாய்‌? 
செங்கோட்‌ டிமயத்தின்‌ 

பிடரியிலே மூவேந்தர்‌ 
விற்கயல்‌ புலி பொறி த்த 

பெற்றியை நீ மறந்தனையோ ? 
செற்றார்கள்‌ சிங்களரைச்‌ 

சேரச்‌ சிறைபிடித்து 
வற்றா வளம்கொழிக்கும்‌ 

காவிரியின்‌ இருமருங்கும்‌ 
குற்றால மலைபோலக்‌ 

கூட்டுவித்த தறியாயோ ? 
சங்கம்‌ பலகண்ட 

தங்கத்‌ தமிழ்த்தாயை 
சிங்கத்‌ தமிழ்மகனே 

சீரழிய விட்டாயே. 
எங்கேயுன்‌ இணையில்லா 

ஏற்றமிகு நல்வீரம்‌ ? 
ஆங்கொரு நாள்‌ திறம்பேசும்‌ 

ஆரிய அரசர்களை 
அலைகடலுக்‌ கப்பாலே 

ஆண்டவுயர்‌ மன்னர்‌ களை 
அடிபணியச்‌ செய்தாயவ்‌ 

வீரமெங்கே யேகிற்று ? 
கடிதெழுவாய்‌ வாளெடுப்பாய்‌ 

கன்னித்‌ தமிழ்காக்க! 
முடியுடை மூவேந்தர்‌ 

ஆண்ட பண்டைக்‌ காலமதில்‌ 
வழிநெடுகத்‌ துடியிடையார்‌ 

களிகொண்டு என்னிடத்தில்‌ 


பணமும்‌ பாவையும்‌ 17 


நீராடி மகிழ்வார்கள்‌ 

போராடு தனங்களுடன்‌ ! 
தேரோடும்‌ நா்‌ மாடக்‌ 

கூடல்‌ நகர்‌ தாண்டி 
யானோடு வேளையிலே 

கண்ட அத்தென்னாடு 
எங்கேடா ஏகிற்று ? 

ஏன்‌ பின்னே வருகின்றாய்‌ ?" 
என்றவள்‌ கூறிக்கொண் 


டேகினாள்‌ எனை விடுத்தே ! 


ணன ண ளை 


பணமும்‌ பாலையும்‌ 
(P. சுந்தர்‌, இரண்டாம்‌ வகுப்பு அறிவியல்‌) 


எழிலன்‌ : ° பொகுளில்லார்க்கு இவ்வுலகமில்லை'' என்ற வள்ளூவரின்‌ வாக்கை 
நிரூபித்து வரும்‌ இச்சமுதாயத்தில்‌ நீ எளிடமனாய்‌ ஏன்‌ பிறநதாய்‌ ? எதற்காகப்‌ பிறந்தாய்‌ ? 
உன்‌ வாழ்வின்‌ குறிக்கோள்‌ என்ன ? என்பன போன்ற கேள்விகளை என்னிடம்‌ கேட்டால்‌ 
எனக்கே பதில்‌ கூறத்‌ தெரியாது. ஒரு வளை என்னைப்‌ படைத்தவனுக்குத்‌ தெரியுமோ 
என்னவோ ! பணம்‌ பணம என்று பதைக்கும்‌ பிணங்கள்‌ வாழும்‌ இச்சமுதாயத்தில்‌ 
என்னைப்போல்‌ எளியனாக, © ஏதோ இவ்வுலகில பிறத்துவிட்டோம்‌, எப்படியாவது வாழ்‌ 
நாளைக்‌ கழிக்க வேண்டும்‌'' என்று காலம்‌ என்ற கூத்தன்‌ ஆட்டுவிக்கும்‌ பொம்மைகளாகத்‌ 
தத்தளித்து, நிலையிழந்து, வாழ்விழந்து "BOSSE என்று வாழ்வு கிட்டுமோ” என்று ஒவ்‌ 
வொரு மணீத்துளிகளையும்‌ ஒவ்வொரு யுகமாகக்‌ கழித்து வாழ்பவர்‌ இன்னும்‌ எத்தனை 
கோடியோ ? எளியனாய்‌ இருந்தாலும்‌ அறிவுச்‌ செல்வத்திடம்‌ அடைக்கலம்‌ பகுந்தேன்‌. 
பள்ளி வாழ்வு முடிந்ததும்‌ நடுக்கடலீல்‌ பாதை விடுத்தலையும்‌ மரககலம்போல்‌ என்‌ வாழ்வு 
சுழன்றது. கடவுள்போல்‌ வத்த Barai” ஒருவரால்‌ தத்தளித்த மரக்கலம்‌ ஒரு செவ்வை 
யான பாதையை நோக்கி முன்னேறிற்று. அந்த Earn என்‌ உள்ளத்தில்‌ என்றென்றும்‌ 
இடம்‌ பெறுவார்‌. முன்னேறிச்‌ செல்லும்‌ மரக்கலம்‌ எங்குசென்று நிற்குமோ? 


என்‌ கல்லூரி வாழ்வு தொடக்கியது; கிடைத்தற்கரிய பொருள்‌ என்று கருதினேன்‌; 
ஈறிலா நண்பர்கள்‌ அறிமுகம ஆனார்கள்‌; ஆய்ந்தொருவரை உற்ற நண்பனாகத்‌ தெரிந்‌ 
தேன்‌. எப்படியோ எங்கள்‌ நட்பு வளர்த்தது. சுருங்கக்கூறின்‌ எங்கள்‌ இருவரையும்‌ 
தனித்துப்‌ பார்த்தல்‌ மிகவும்‌ அறிது. நண்பன்‌ உள்ளூரில்‌ தனது இல்லத்திலிருந்து 
வருபவன்‌; நான்‌ விடுதியில்‌ தங்குகிற வன்‌; மன அமைதியுடன்‌ சென்று கொண்டிருந்த என்‌ 
வாழ்வு பரிவு என்னும்‌ 'பார்தாக்கப்‌ பக்கு” விட்டது. ஆம்‌! ஒருநாள்‌ நண்பனும்‌ நானும்‌ 
“பகற்‌ காட்கிக்குச்‌” சென்று மீண்டோம்‌! விடுதிக்கு வரும்‌ வழியில்‌ நண்பன்‌ தன்‌ Gans 
திற்கு என்னை அழைந்தான்‌. என்னைமுதலில்‌ அவன்‌ பெற்றோகுக்கு அறிமுகப்படுத்தீனான்‌, 
சிறிது நேரம்‌ உரையாடினோம்‌. இறுதியில்‌ சிற்றுண்டி வத்தது. சிற்றுண்டி கொணர்ந்த 
வனின்‌ வீழிகள்‌ என்னைச்சுற்றிச்‌ சுழன்றதை நான்‌ கவனிக்கத்‌ தவறவில்லை. சிற்றுண்டி 
முடிவில்‌ “'இவள்‌ என்‌ தங்கை” என்று நண்பன்‌ அறிமுகப்படுத்தினான்‌. பெயர்‌ என்ன 


18 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


வென்றேன்‌. “மலர்விழி” என்றான்‌; விழிகளுக்கு ஏற்ற பெயர்தான்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டு, 'படிக்கிராளா'' என்றேன்‌. இல்லை. கொஞ்சம்‌ படித்தாள்‌, இப்பொழுது அம்மா 
விற்குத்‌ துணையாக வீட்டில்தான்‌ இருக்கிறாள்‌” என்றான்‌. வேறு ஒன்றும்‌ கேட்க மனமில்‌ 
லாமல்‌, கண்பனிடம்‌ விடைபெற்று வெளியே வந்தேன்‌; மேல்மாடத்தில்‌ வளையல்களின்‌ 
ஒவிகேட்டு ஏறெடுத்து நோக்கினேன்‌, மலர்விழி நின்றுகொண்டிருந்தாள்‌; ஒருகணம்‌ தான்‌ 
மறுகணம்‌ மறைத்து விட்டாள்‌; ஏதோ ஒருவகைச்‌ சலனத்துடன்‌ விடுதிக்குத்திரும்பினேன்‌. 


மலர்விழி: ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில்‌ பிறந்தவள்‌ தான்‌; என்‌ பள்ளிப்‌ 
படிப்போடு நிறுத்திவிட்டார்கள்‌ என்‌ பெற்றோர்‌. கறங்குபோல்‌ சுழன்ற காலம்‌ என்‌ 
த.ந்தைக்குப்‌ பொருட்‌ செல்வத்தை வாரி வழங்கிற்று. நான்‌ செல்வரின்‌ மகளாக வளர்த்‌ 
தேன்‌. தான்‌ கேட்ட பொருளுக்கு என்று மே மறுப்பு இராது, போதாக்குறைக்கு இளமை 
யும்‌ வளப்பும்‌ குடிகொண்டன. அன்று என்‌ தமையனுடன்‌ வத்தவரின்‌ பார்வையிலே 
அன்பும்‌, பரிவும்‌ நடத்தையிலே அடக்கமும்‌ கண்டேன்‌, தமையனிடம்‌ அவரைப்பற்றிக்‌ 
கேட்டபோது ':நண்பன்‌'” உடன்‌ பயில்பவர்‌, பெயர்‌ “எழிலன்‌'' என்று கூறினார்‌. ஏனே 
அவரைப்பற்றி அறிவதிலும்‌ அவரைப்‌ பார்ப்பதிலும்‌ எண்‌ உள்ளம்‌ மகிழ்வுற்றது. என்‌ 
குறிப்பறித்துதரனோ என்னவோ தமையன்‌ அவரை அடிக்கடி இல்லத்திற்கு அழைத்து 
வந்தரர்‌. அவர்களது கல்லூரி வாழ்வைப்பற்றியும்‌, பாடங்களைப்பற்றியும்‌ பேசிக்கொண் 
டிருப்பார்கள்‌, நான்‌ மறைந்து நின்று கவனிப்பேன்‌. அவரது கண்களும்‌ என்னைத்தான்‌ 
தேடுகின்றன என்று உணர்ந்தேன்‌, காலம்‌ செல லச்செல்ல ஏனோ என்னையும்‌ அறியாமல்‌ 
என்‌ உள்ளம்‌ அவர்பாற்‌ சென்று இரந்தது. செய்யும்‌ வகையறியாது விழித்‌ தன்‌. 


எழிலன்‌ : உள்ளத்தின்‌ உணர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்த முடியாமல்‌ விழித்தேன்‌. 
இயற்கையின்‌ சக்திக்கு நான்‌ மட்டும்‌ என்ன விதிவிலக்கா? மெல்லவும்‌ முடியாமல்‌ விழுங்‌ 
கவும்‌ முடியாமல்‌ தவித்தேன்‌, பஞ்சுக்குவியலைப்போல்‌ வெண்மையாக இருந்த என்‌ 
வெள்ளையுள்ளத்தில்‌ என்றோ ஒருநாள்‌ சின்னஞ்சிறு நெருப்புத்துண்டு ஒன்று விழுந்து 
விட்டது. அதை அப்பொழுதும்‌ கவனிக்கவில்லை, வெகுநாள்‌ வரையிலும கவனிக்கவில்லை. 
சுவனிக்கவில்லை என்ற காரணத்தால்‌ அந்தக்கனல்‌ அப்படியே அணைந்து போயிருக்கக்‌ 
கூடாதா ? இப்பொழுது அந்தப்‌ பஞ்சுக்குவியல்‌ முழுவதும்‌ பற்றிக்‌ கொண்டு விட்டது. 
என்ன செய்வதென்று தெரியவில லை. அதற்கு ஏற்றாற்போல்‌ நண்பனும்‌ அவனது இல்லத்‌ 
திற்கு அடிக்கடி அழைத்தான்‌; எரியும்நெருப்பிற்கு இழுது வார்த்தாற்போலிரு ந்தது அவன்‌ 
அழைப்பு, அவன்‌ இல்லத்திற்குச்‌ செல்லாமலிருக்க முடியவில்லை, அவளை ப்பார்க்காமலும்‌ 
இருக்க முடியவில்லை. ஒருநாள்‌ தண்பனைக்‌ காணச்சென்‌ றேன்‌. அவனது வீட்டிற்கு அயலி 
விருக்கும்‌ மலர்ப்பூங்காவில்‌ அவன்‌ தங்கை அன்றலர்ந்த குமுத மலரைக்‌ கையில்‌ ஏந்தி 
மத்தகாசந்‌ தந்து நின்றாள்‌ அவளது பார்வைக்கும்‌ குறுநகைக்கும்‌ பொருள்‌ யாது? என்று 
சரியாக என்னால்‌ அறிந்துகொள்ள முடியவில்லை. 


மலர்விழி: இதற்குமேல்‌ எவ்வாறு என்‌ உள்ளத்தைத்‌ திறந்து காட்டுவது என்று 
தெரியவில்லை. வீட்டில்‌ தாயிடமும்‌ கூறமுடியவில்லை. தமையனிடமும்‌ கூறமுடியவிஉலை. 
தந்தையோ சிறிது முன்கோபக்காரர்‌. ஆனால்‌ சீர்திருததவாதி, துணிந்து அவரிடமே 
கூறிவிடலாம்‌ என்றால்‌ நாணம்‌ என்னை நாவெழ விடாது அடக்குகிறது. எப்படியாவது 
அவரிடம்‌ தனிமையில்‌ பேசி, என்‌ உள்ளத்திருப்பதை எடுத்துரைக்கும்‌ வாய்ப்பு (நோக்கி 
விழைந்திருந்தேன்‌. எதிர்பார்த்த சந்தர்ப்பம்‌ வத்தது. ஒருநாள்‌ வீட்டில்‌ எல்லோரும்‌ 
வெளீயே சென்றிருந்தனர்‌. தமையனும்‌ இல்லை. வந்தவரைப்‌ பரிவுடன்‌ வரவேற்றேன்‌. 
திகைத்து தின்றவர்‌ “எங்க உன்‌ தமையன்‌?" என்றார்‌. _ * இல்லை. எல்லோரும்‌ வெளியே 


பணமும்‌ பாவையும்‌ 19 


சென்நிருக்கிறார்கள்‌'' என்றேன்‌. அதற்கு மேல்‌ பேச என்‌ நா எழவில்லை. இருவரும்‌ 
பேசுவதறியாது விழித்தோம்‌. சிறிது நேர அமைதிக்குப்‌ பின்‌ ‘ மலர்விழி” என்றார்‌. 
“உம்‌...” என்றேன்‌. “என்‌ மீது உனக்கு அன்பே கிடையாதா?” என்றார்‌. எவ்வளவோ 
பேசவேண்டும்‌ என்றிருந்த நான்‌ இக்கேள்வியைக்‌ கேட்டதும்‌ பேசாமல்‌ தலை கவிழ்த்து 
விட்டேன்‌. நான்‌ அமைதியாயிருப்பதைப்‌ பார்த்து மறுபடியும்‌ “பேசவே மனமில்லையா?” 
என்றார்‌. எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மீண்டும்‌ அமைதியாய்‌ இருந 
தேன்‌. சிறிது நேரம்‌ சென்று என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, * வருகிறேன்‌, உண்‌ 
அண்ணன்‌ வந்தால்‌ சொல்‌'' என்று கூறிவிட்டுச்‌ சென்றுவிட்டார்‌. நான்‌ அவர்‌ சென்ற 
திக்கையே நோக்கிக்கொண்டிரு த்தேன்‌. 


எழிலன்‌: என்னால்‌ அவளது உள்ளத்தை அறித்துகொள்ள முடியவில்லை. தேரி 
லேயே அவனிடம்‌ பேசினால்‌ அவள்‌ பேசுவாளோ அல்உது பேசமாட்டாளோ என்ப்து ஒரு 
சந்தேகம்‌. எப்படியாவது நேரில்‌ கேடடுவிடவேண்டும்‌ என்று ஆவல்‌ கொண்டேன்‌. 
அன்று, நன்பனைக்‌ காணச்சென்‌ 3றன்‌. சந்தர்ப்பமும்‌ சூழ்‌ நிலையும்‌ ஒத்துழைத்தன. அவள்‌ 
மட்டும்‌ தான்‌ வீட்டிலிருந்தாள்‌. அவளிடம்‌ என்‌ உள்‌ ளத்தைத்‌ திறந்து கா ட்டினேன்‌. 
ஆனால்‌ என்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ கூறாமல்‌ அவள்‌ குறுநகை புரிந்து, நாணித்தலை 
கவிழ்‌ ந்து விழிகளால்‌ மட்டும்‌ துணிபொருளுணர்த்தி நின்றுவிட்டாள்‌. அதற்குமேல்‌ அவ 
ளிடமிருத்து என்ன எதிர்பார்ப்பது ! குறிப்பறிந்து கொண்டேன்‌. எவ்வாறோ ஆண்டுகள்‌ 
மூன்று உருண்டுவிட்டன. எங்கள்‌ அன்பும்‌ வளர்ந்தது. நானும்‌ கல்லூரி இறுதி வகுப்பை 
அடைந்துவிட்டேன்‌. நான்‌ நண்பன்‌ இல்லத்திற்குச்‌ செல்லும்போது எதிர்பார்க்கும மலர்‌ 
விழிகள்‌ இரண்டு. அவ்விரு விழிகளும்‌ என்னைத்தான்‌ எதிர்நோக்கிக்‌ காத்திருக்கும்‌. காலைக்‌ 
கதிரவனின்‌ ஏளியால்‌ முகையவிழும்‌ கமலத்தினும்‌ மென்மையான அவள்‌ இத ழ்களில்‌ 
இளநகை இழையோடும்‌, அவ்விள தகையிலே மெய்‌ மறந்து நிற்பேன்‌. கண்களால்‌ 
பேசினவை மட்டும்‌ கணக்கிலடங்கா. எனினும்‌ நண்பனிடம்‌ இதைப்பற்றிக்‌ கூறாமல்‌, அவ 
னுடன்‌ பழகுவது எனக்கு என்னவோ போல இருந்தது. ஒருநாள்‌ நண்பனும்‌ நானும்‌ 
உலவச்‌ சென்றோம்‌. திரும்பும்‌ வழியில்‌ ஒரு பூங்காவில்‌ அமர்ந்தோம்‌. இதுதான்‌ சமயம்‌ 
என்று மெதுவாகப்‌ பேச்சை ஆரம்பித்தேன்‌. 


“கலப்பு மணத்தைப்பற்றி உன்‌ அபிப்பிராயம்‌ என்ன?'' என்றேன்‌. 


"கலப்பு மணம்‌ செய்துகொள்வது தல்லது தான்‌, அதன்‌ மூலம்‌ நாட்டில்‌ சாதி, 
சமய வேறுபாடின்‌ றி எல்லோரும்‌ சுகமாக வாழலாம்‌'' என்றான்‌. : 


அதற்கு நான்‌, “ஆமாம்‌ காதலர்களில்‌ ஒருவர்‌ சாதாரண குடும்பத்தில்‌ பிறந்தவ 
ராயும்‌ மற்றொருவர்‌ செல்வர்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவராயும்‌ இருந்தால்‌ அது நடவாதே” 
என்றேன்‌. 

நண்பன்‌ “சாதாரண குடும்பத்தில்‌ பிறந்திருந்தால்‌ என்ன, செல்வந்தர்‌ குடும்பத்‌ 
தில்‌ பிறந்திருநதால்‌ என்ன, காதலர்‌ இருவரும்‌ காதலுள்ளத்தால்‌ கலந்து, அன்‌ பெனும்‌ 
கயிற்றால்‌ பிணிக்கப்பட்டு, ஒருவரையொருவர்‌ தன்கறிந்திருந்தார்கள்‌ என்றால்‌, அவர்களை 
யாரும்‌ பிரிக்கக்கூடாது; பிரிக்கவும்‌ முடியாது” என்று குரலில்‌ சற்று உறுதி தொனிக்கக்‌ 
கூறினான்‌. 

அப்பொழுது தான்‌ நான்‌ மறைவாக **அவளை'' இன்னார்‌ என்று கூருமல்‌ எனது 
பிரச்சினையைக்‌ கூறினேன்‌. இடையில்‌ வரும்‌ சிக்கல்களையும்‌, பொருளாலும்‌, சாதி சமயத்‌ 


^ 


20 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


தாலும்‌ வரும்‌ இடையூறுகளையும்‌ எடுத்தியம்பினேன்‌. எல்லாவற்றையும்‌ கேட்ட நண்பன்‌- 
இறுதியில்‌ ஒரு பிரசங்கமே செய்ய ஆரம்பித்துவிட்ட ஈன்‌. 


“நீ உலகச்‌ சட்ட திட்டங்களுக்கும்‌, வரம்புகடகும்‌ அஞ்சுகிறாய்‌. உதாரணமாக 
ஒன்று கூறுவேன்‌. 'ஒரு தினைப்புனத்தில்‌ அறுவடை. முடிந்தது. சிதறிய தானியங்களின்‌ 
மீது குருவிகள்‌ வந்து படித்தன. அங்கு ஒரு பெரிய மயிலும்‌ வந்தது மயில்‌ தன்‌ வனப்புறு 
தோகைகளோடும்‌, வளைந்தாடும்‌ உடலோடும்‌ அங்குமிங்கும்‌ அலையும்போது குருவிகள்‌ 
அமைதியாகத்‌ தானியங்களைக்‌ கொத்தித்தின்ன முடியவில்லை. மயிலைவிட உயரமாகவும்‌, 
விரைவாகவும்‌ பறக்கும்‌ ஆற்றல்‌ குருவிகட்கு இருந்தும்‌ அவை வருந்தி அலைகின்‌ றன.” 
புறத்தில்‌ நாகரிகம்‌ முதிர்த்து தோன்றுவதே தினைப்புனம்‌; சமூகம்‌ ஒரு மயில்‌. அதன்‌ சட்ட 
திட்டங்களே உடலும்‌ தோகையும்‌, காதலர்‌ நெஞ்சங்களே குருவிகள்‌. சமூகம்‌ வாழத்‌ 
தெரியாதவர்களுக்கு நீலிக்கண்ணீர்‌ வடிக்கும்‌. வாழத்தெரிந்தவர்களுக்கோ குறுக்கே நிற்‌ 
கும்‌. சமூகத்தின்‌ வரம்பிற்குக்‌ கட்டுப்பட்டு நீ கோழையாகிவிடாதே” என்றான்‌ நண்பன்‌. 


மதுவுண்ண விரும்பும்‌ ஒருவனுக்கு அரசியல்‌ சட்ட திட்டங்களே ஊக்கமளித்தால்‌, 
மதுவுண்ணுபவனுக்குக்‌ கேட்கவா வேண்டும்‌ ! அப்படித்தானிருந்தது என்‌ நிலையும்‌. என்‌ 
மனக்கோயிலில்‌ தெய்வமாக, பண்பின்‌ குன்றாக, எழிலின்‌ சிகரமாக வீளங்குபவளை நண்ப 
னுக்குக்‌ கூறினேன்‌, என்‌ பேச்சைக்‌ கேட்டு நண்பன்‌ சிறிது திகைத்தான்‌ என்றுலும்‌, 
புன்முறுவல்‌ பூத்து ''உன்னிடம்‌ இவ்வளவு காலமாகப்‌ பழகும்‌ எனக்கு உன்னை அறிந்து 
கொள்ளமுடியாதா என்ன ? நானும்‌ உன்‌ பேச்சுகளையும்‌ தடவடிக்கைகளையும்‌ கவனித்துக்‌ 
கொண்டு தான்‌ வந்தேன்‌. எனக்கு எவ்விதத்‌ தடையும்‌ இல்லை. எனினும்‌ என்‌ பெற்றோ 
ரைக்‌ கேட்கிறேன்‌ " என்றான்‌. அது கேட்டு என்‌ உள்ளம்‌ மகிழ்ந்த மகிழ்ச்சிக்கு அளவேது ? 
ஆனால்‌ அதுவே என்‌ தலையில்‌ பேரிடியாக விழும்‌ என்‌ று கனவிலும்‌ கருதவில்லை. 


மலர்விழி: இவ்வளவு காலமாக என்‌ தமையனுடன்‌ பழகுபவர்‌, அடிக்கடி இல்லத்‌ 
திற்கு வருபவர்‌ இன்னும்‌ என்னை அறிந்துகொள்ளாமல்‌ இருக்கிறாரே என்று கவலலுற்‌ 
றேன்‌. ஆனால்‌ தான்‌ நினைத்தது தவறு என்று அன்று அவரைத்‌ தனிமையில்‌ சந்தித்த 
பிறகு தான்‌ உணர்ந்தேன்‌ உணர்ந்ததும்‌ தான்‌ அடைந்த இன்பத்தை எப்படி எடுத்‌ 
துரைப்பது. அது மட்டுமல்லாமல்‌ தமையன்‌ வேறு வந்து “ஏனம்மா இவ்வளவு காலமாக 
என்னிடம்‌ கூடச்‌ செல்லாமல்‌ தானே மறைத்திருக்கின்றாய்‌'' என்றான்‌. 


எனககுத்‌ 'திக்‌'கென்றது. ஒன்றும்‌ புரியாமல்‌ “என்ன அண்ணா?” என்றேன்‌. 


தமையன்‌ சிரித்து, “எண்ன, ஒன்றும்‌ தெரியாததுபோல்‌ விழிக்கிறாய்‌ ? நண்பண்‌ 
எல்லாவற்றையும்‌ என்னிடம்‌ கூறிவிட்டான்‌. நீ ஏன்‌ மறைக்கிறாய்‌? நான்‌ இப்போது 
தத்தையிடம்‌ கூறி ஒரு முடிவு செய்யப்போகிறேன்‌” என்றான்‌. என்‌ உள்ளம்‌ மகிழ்ச்சிக்‌ 
கடலில்‌ திளைத்தது. ஆனால எனக்குக்‌ கொஞ்சம்‌ பயம்‌ தான்‌. தந்தை என்ன சொல்‌ 
வாரோ எனறு ஏங்கினேன்‌. நான்‌ நினைத்தது நடந்துவிட்டது. விஷயத்தைக்‌ கேட்டதும்‌ 
தந்தை சீறினார்‌; சினந்தார்‌; மாறாக மாற்றான்‌ ஒருவன்‌ என்‌ கரம்பற்றத்‌ திட்டம்‌ தீட்டினார்‌. 
வீட்டில்‌ யார்‌ சொஃலையும்‌ கேட்கவில்லை. சீர்திருத்தவாதி என்று கருதியிருத்தேன்‌ என்‌ 
தந்தையை. ஆனால அவர்‌ தம்‌ சொந்த மகளான என்‌ விஷயத்தில்‌ இப்படி நடப்பார்‌ 
என்று கனவிலும சுருதவில்லை. செய்வதறியாது தவித்தேன்‌. என்‌ உள்ளம்‌ கவர்ந்தவரை 
நினைத்து உரு Uu ox. உண்ணும்‌ உணவு நஞ்சாய்க்‌ கசந்தது. கன்துயிலும்‌ பூவணையும்‌, 
மெத்தையும்‌ அனவைததான்‌ உமிழ்ந்தன. விளைவு, உடல்‌ உருகிற்று, இளைத்தேன்‌; சலித்‌ 
தேன்‌; இறுதியில 3 நாய்வாய்ப்பட்டேன்‌. தாய்‌ உருகினாள்‌; தத்தை வரன்‌ வேட்டையாடு. 


w 


^ 
ice omm 





Chemistry Association Cabinet 





Social Service League Cabinet 


க Ege me 


J 


€ 





= 


ollege Union Cabinet with Capt. Lalith. 


C 





i. Nedunchezhiyan. 


ith Sr 


abinet w 


Thiruvalluvar Kazhagam C 


பணமும்‌ பாவையும்‌ 21 


வதை விட்டுவிட்டு, மருத்துவரின்‌ உதவியை நாடினார்‌. பயன்‌ மேலும்‌ மேலும்‌ தோய்‌ ஆட்‌ 
கொண்டதே தவிர, நீங்கினபாடில்லை. என்‌ உளம்‌ கவர்ந்தவர்‌ என்‌ நிலை கேட்டு எவ்வாறு 
அல்லற்படுகின்றாரோ? எவ்வாறு சகித்திருப்பாரோ? தெரியவில்லை. 

எழிலன்‌ : செய்தி கேட்டு என்‌ உள்ளம்‌ சுக்கல்‌ நூறாக வெடித்துச்‌ சிதறியது, சீறினா 
ராம்‌ அவள்‌ தந்தை; சினந்தாராம்‌; '' நம்முடைய செல்வம்‌ என்ன, பெருமை என்ன, மதிப்‌ 
பென்ன”' என்றாராம்‌. மேலும்‌ பணம்‌ படைத்த ஒருவன்‌ என்‌ எழிலரசியின்‌ கழுத்திலே 
மாலையிடத்‌ திட்டம்‌ தீட்டினாராம்‌. வெளியிலே சீர்திருத்தக்‌ கருத்துக்களைப்‌ பேசுகிறார்‌. 
' ஏழை, பணக்காரன்‌, சாதி, சமய வேற்றுமையின்‌ நி எல்லோரும்‌ வாழ வழி செய்யவேண்‌ 
Gb’ என்று தேனொழுக, கேட்பார்‌ மெய்‌ மறத்து நிற்கும்படி உலகிற்குத்‌ தம்‌ அரிய கருத்‌ 
துக்களை. எடுத்துரைக்கிறார்‌ அவள்‌ தந்தை. ஆனால்‌ தம்‌ சொந்த மகள்‌ விஷயத்தில்‌ முற்றி 
லும்‌ மாறான கருத்தையும்‌, செயலையும்‌ மேற்கொள்கிறார்‌. நிரநதரமாக ஒருவனது அழிவுக்‌ 
குப்‌ பிறகும்‌ அவனது கீர்த்தியையும்‌, புகழையும்‌ நிலை நாட்டும்‌ கல்விசசெல்வம்‌, இறைக்க 
இறைக்க ஊறும்‌ மணற்கேணியைப்போலப்‌ பிறருக்கு வாரி வசரி வழங்கியபோதிலும்‌ குறை 
யாமல்‌ மேன்மேலும்‌ பெருகும்‌ அறிவுச்செல்வம்‌ அவருக்குச்‌ செல்வமாகத்‌ தோன்றவில்லை; 
ஆனால்‌ பரிதி வந்திட நீங்கிடும்‌ பனித்துளிபோல்‌ இன்றிருந்து நாளை மறையும்‌ பொருட்‌ 
செல்வம்‌ அவர்க்குச்‌ செல்வமாகத்‌ தோன்றிவிட்டது. பாவம்‌, காலம்‌ என்பது கறங்குபோல்‌ 
சுழன்று கீழதுமேலாகவும்‌, மேலதுகீழாகவும்‌ மாற்றிடும்‌ தன்மை வாய்ந்தது என்பதை 
அறியார்‌ போலும்‌. அவரை ஏன்‌ குறைகூற? நண்பனே தன்‌ தந்தையின்‌ சீற்றத்தைக்‌ 
கண்டு வாயடைத்து நின்று விட்டான்‌ இந்நிலையில்‌ நான்‌ என்செய? யாரை யான்‌ நோவ? 
உள்ளமுடைந்தேன்‌. செயலிழந்தேன்‌, இவ்வாறிருக்கையில்‌ தான்‌ மேலும்‌ ஒருபேரிடி என்‌ 
தலையில்‌ விழுந்தது. ஆம்‌, என்‌ _ உள்ளங்கவர்‌ ந்தவளின்‌ மடல்‌ கண்டேன்‌. உள்ளத்தில்‌ 
பரிவும்‌, கொள்கையில்‌ உரனும்‌ வாய்ந்தவள்‌ என்பதை மடலில்‌ கண்டேன்‌. அறிந்து 
என்செய? 

* அத்தான்‌, இதுவே நான்‌ உங்களுக்கு வரையும்‌ மூதல்‌ மடலும்‌ இறுதி மடலு 
மாகும்‌ ...... - உங்களுக்காகவே வாழ முயன்றேன்‌. ஆனால்‌ அது ஈடேறவில்லை. உங்களுக்‌ 
காகவே இறப்பேன்‌. என்‌ உயிர்‌, என்‌ உடல்‌ பிரிந்து ஏகத்துணிவதற்குள்‌ என்‌ உள்ளம்‌ 
உங்களைக்‌ காணத்துடிக்கிறது. என்‌ ஆசை ஈடேறுமா அத்தான்‌ ! என்ற முத்தான அவன்‌ 
எழுத்துக்களைக்‌ கணடேன்‌ விரைந்தேன்‌ அவளைக்காண; கண்டவன்‌ நிலைகுந்தி தின்று 
விட்டேன்‌. என்‌ எழிலரசி, கலையிழந்து துரும்பாய்‌ வாடிய மலரைப்போன்று வதங்கிக்‌ 
கிடத்தாள்‌. அந்நிலையிலும்‌ அவள்‌ புன்முறுவல்‌ பூத்து :*வந்துவிட்டீர்களா அத்த. ண்‌” 
என்றாள்‌ அருகில சென்று அமர்ந்தேன்‌. என்‌ இரு கரங்களையும்‌ அவள்‌ சிரசின்கீழ்‌ 
மடுத்து '* நீ உன்‌ குமுதவாய்‌ விண்டு மிழற்றும்‌ மழலைச்‌ சொற்களை என்‌ வாழ்நாள்‌ முழு 
வதும்‌ கேட்டுக்கொண்டே யிருக்கலாம என்று நினைதேனே மலர்விழி. ஆனால்‌ என்னைத்‌ 
துறந்து, நீ மட்டும்‌ தனியே ஏகுகிறாயே? தான எவ்வாறு இவ்வுலகில்‌ உனைப்பிரிந்து 
வாழ? என்று கதறினேன்‌. தன்‌ மலர்க்கரங்களால்‌, அவள்‌ என்‌ வாய்மூடி. அப்படிச்‌ சொல்‌ 
லாதீர்கள்‌ அத்தான்‌ தான்‌ உங்களிடமே திரும்‌ 9 வருவேன்‌; எப்பொழுதும உங்களருகி 
லேயே உறைவேன்‌; முகமலர்ந்து எனக்கு விடையிறங்கள்‌ அததான என்றாள்‌. ..... உம்‌ 
என்‌ இதயத்தில காதல்‌ ஜோதியை ஏற்றுவித்தவள்‌ தன்‌ மலர்விழிகளை மூடி என்றுமே 
விழிச்காத நித்திரை அடைத்து விட்டாள்‌; என்‌ உடல, பொருள்‌, ஆவி, உளம்‌ யாவற்ரையும்‌ 
என்‌ எழிழரசிககாகத்‌ துறத்துவிட்ட நான்‌ வெறும்‌ நடை ப்பிணமாக அலைத்து திரிகின்றேன்‌. 
பண பேய்பிடித்த உலகம்‌ இரு உஎளங்களைப்‌ பாழ்படுத்திற்று, இன்னும்‌ இவ்வாறு 
எத்துணை கோடி இளஉள்ளங்களைப்‌ பாழ்படுத்துமோ? 


eer = ५. 


அமெரிக்கன்‌ கல்லூரி அழருக்கோலம்‌. 
(ம. ௧. இராமசாமி, அறிவியல்‌ துறை முதலாண்டு) 


பூக்காடு தெங்குநிறை இன்பத்‌ தோப்பு 
புள்ளினங்கள்‌ தாடிவரும்‌ காப்புவீடு 

காக்கை வளர்த்தெடுத்த, இசையின்‌ வேந்தன்‌ 
கருங்குயிலி தமிழ்பாடும்‌ இளமரக்கா ! 


நிறத்தினிலே விண்ணொக்கும்‌ துடுக்கு நிறை அணில்கள்‌ 
நிரல்‌ நிரலாய்‌ வழியெல்லாம்‌ விளையாடும்போழ்து 

உறவாடும்‌ குரலாலே கத்தும்‌ கனிதின்னும்‌ 
எழில்மிகுந்த இன்பபுரி கலையவிழும்‌ இல்லம்‌. 


ஆதவனின்‌ பொற்கதிர்கள்‌ உலகினிலே பவனி 
வரு முன்னர்‌ குருதியெல்லாம்‌ சென்றின்பம்‌ பாய்ச்சும்‌ 
தாதமுடன்‌ பண்பாடி அவன் வரவை வாழ்த்தும்‌ 
அழகுமிகு பறவையினம்‌ வாழும்கலைக்கூடம்‌. 


வானுயர்த்த மரங்களிடை நீ ண்டோடும்‌ சாலை 
இருமருங்கும்‌ மலர்க்காடு வண்ணம்திறை பூக்கள்‌ 
காணுவோரின்‌ கருத்தினையும்‌ கண்ணும்‌ பறித்து 


கொள்ளைகொளும்‌ உன்னழகு என்னை! என்னே! 


. கோடைவெயிற்‌ காலத்தில்‌ கூடல்நகர்‌ சுற்றி 
கொதிக்கின்ற உளத்தோடு யானுள்ளே வருங்கால்‌, 
வாடியஎன்‌ களைப்பறிந்து மென்காற்று வீசி 
“வா” வென்னும்‌ புன்சிரிப்பால்‌ வரவேற்பாய்‌ வாழி! 


அமெரிக்கன்‌ கல்லூரி அன்னையே யுன்னழகு 
விவரிக்க நாளாகும்‌ விரிக்கின்‌ நீளும்‌ 

ஒருசொல்லில்‌ முடிக்கின்றேன்‌ கூடல்‌ பெற்ற 
ஒப்பறிய கோடைக்கானல்‌ நீயே, வாழி, 


அதிராச்‌ சிறப்பின்‌ மதுரை மூதூர்‌ 
அமெரிக்கன்‌ கல்லூரி அம்மையே உன்னை 
தாளெல்லாம்‌ புகழுவேன்‌ வாழ்வெலாம்‌ வாழ்த்துவேன்‌ 
ஆயினும்‌ நின்புகழ்‌ அளத்தற்கரிது காண்‌, 





கூர்வாளின்‌ 
குருதி நிறை 
பார்முழுதும்‌ 
பலதிட்டம்‌ 


போர்முனை பில்‌ 
பொருதுவரும்‌ 
யாச்வரினும்‌ 
அத்தகையார்‌ 


அணுக்குண்டு 
ஆயுதங்கள்‌ 
பணி3வறு 
பகைவர்கள்‌ 


எம்மட்டோ 
ஏக்கத்தோ 
.அமைதியினை த 
அதுதான்‌ நம்‌ 


* 


அ ௦ரொழிய 
யாவரினும்‌ 
மமதையினை 


மாவாழ்வை 


உத்தமனாம்‌ 
உலகிற்கோர்‌ 
பித்தனாகிப்‌ 
பெருவாழ்வாம்‌ 


மாத்ருனை 
மாநிலத்தில்‌ 
நேற்றல்ல 
_தாம்போற்றும்‌ 


அஞ்சியஞ்சி 
அமுதுண்ணும்‌ 
அஞ்சலெனும்‌ 
அலர்‌ த்திடுமே 


அமைதியிலே இன்பம்‌ காண்போம்‌! 
௬. யுவராசன்‌, பல்கலைக்கழக முதல்‌ வகுப்பு. 


முனையினிலே 
களரியிலே 
பேரமைதி 


திட்டிடுவார்‌ 


மனதினிலே 
ஒன்னாரை 
ஐய த்தான்‌ 

_ அமைதி எண 


படைக்கலங்கள்‌ 
உலகினிலே 
எமக்கிங்கு 
வலிதன்னை 


ச 


இவ்வுலகம்‌ 
டுயிர்வாழும்‌ 
தவிரவோர்‌ 
வாழ்வினிலே 


பொறுமையினை & 
பொறுமையொடு 
மனம்விட்டு 
அமைதிக்காய்த்‌ 


வள்ளுவன்தன்‌ 
கலங்கரை 
பொழுதோட்டும்‌ 
பேரொளியைப்‌ 


நேசிக்க 
பகையுணர்‌ 
இன்றல்ல 
ஏசுநாத்ச்‌ 


உயிர்வாழும்‌ 
வண்டான 
பேரின்ப 


அமைதியெனும்‌ 


இன்பம்‌ 
வேட்கை 


நிலவ 
வீணே 


La 


வீரம்‌ 
வெட்டச்‌ 
முன்னால்‌ 
முயற்சி 


“ராக்கெட்‌” 
நிசம்பச்‌ 
இல்லை 
திறுத்துப்‌ 


அழியும்‌ 
தம்முன்‌ 
இன்பம்‌ 


திறைவு 


கொள்ளல்‌ 
ஆய்தல்‌ 
விரட்டி 
தியாகம்‌ 


வழிவந்‌ 
விளக்கம்‌ 
உலகம்‌ 


பரவச்‌ 


எண்ணுங்‌ 
வற்றுப்‌ 
அன்றே 
தேசங்‌ 


உலகம்‌ 
மனிதர்‌ 
மதுவை 


என்பார்‌ 
கொண்டார்‌ 
என்று 
கண்டீர்‌! 


தோன்றும்‌ 
சொல்லும்‌ 
திற்கும்‌ 
செய்யார்‌! 


டென்று 
செய்து 
என்று 
பார்ப்பார்‌! 


என்று 
ளின்று 
உண்டோ 
மன்னோ! 


வேண்டும்‌ 
வேண்டும்‌ 
விட்டு 

செய்தால்‌ 


Gari prib 
ஆகிப்‌ 
தன்னில்‌ 
செய்வீர்‌! 


காலை 
போகும்‌ 
சொன்னார்‌ 
கொள்வீர்‌! 


தன்னில்‌ 
கட்கு 
தல்க 


"weng" sre கண்டீர்‌! 


சார்ல்ஸ்‌ டார்வினும்‌, வெளிவிரிவும்‌. 
[திரு சா. ஆபிரகாம்‌ ] 


இவ்வாண்டில்‌ மலதலையுகத்து மாண்புறு உயிச்நூல்‌ வல்லுதர்களும்‌, அறிவியலில்‌ 
ஆன்றவித்தடங்கிய மக்களும்‌, உயிரினத்தின்‌ வெளி விரிவு என்ற நூல்‌ உலக வானிலே 
உதயமான நூற்றாண்டைக்‌ கொண்டாடுவார்கள்‌. உண்மையிலே இந்நூல்‌ 1859-ம்‌ ஆண்டு 
அச்சிலே தோன்றினாலும்‌, அதன்‌ சுருக்கம்‌ உயிச்‌ நூற்‌ புலமை சான்றோர்‌ சங்கத்தில்‌ 1858ம்‌ 
ஆண்டு ஜூலைத்‌ திங்கள்‌, முதல்‌ நாளன்று வாசிக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டது. ஆகவே 
உலக மக்களின்‌ உள்ளத்திலேயே ஒரு சிந்தனைப்‌ புரட்சியை உண்டுபண்ணிய: இச்‌ சீரிய 
நாலை ஆக்கிய சார்லஸ்‌ டார்வினின்‌ வாழ்க்கை வரலாற்றையும, அவரது நூலின்‌ உட்கருத்‌ 
தையும்‌ ஆராய்தல்‌ நன்மை பயக்கும்‌. 


சிந்தனைச்‌ சிற்பியான சார்லஸ்‌ டார்வின்‌, என்ற விண்மீன்‌ அடிமைத்‌ தனத்தை 
அழிக்க அடிகோலிய சமூகப்‌ புரட்சி வீரர்‌ ஆபிரகாம்‌ லிங்கன்‌ உதித்த ASS ஆண்டு, திங்கள்‌ 
நாளன்று (122-1809) இங்கிலாந்தில்‌ ஷ்ரூஸ்பரி என்ற திருப்பதியில்‌ தோன்‌ றிற்று. 
அவரது தாய்வழித்‌ தாத்தா சிறந்த சிததிரக்காரர்‌. தகப்பன்வழித்‌ தாத்தா, இராஸ்மஸ்‌ 
டார்வின்‌ பழுத்த அறிவியலறிஞர்‌. ஆக வேவ டார்வினும்‌, புதியது புனைந்த அறிவிய 
லறிஞராயும்‌, உயிச்நூல்‌ ஆய்வாளராயும்‌ அரும்பியதில்‌ வியப்பேது ? 


| “விளை யும்‌ பயிர்‌ முளையிலே தெரியும்‌ ” என்பது மூதுசை. இளம்‌ பருவத்திலேயே 
டார்வின்‌ தன்னைச்‌ சுற்றிலுமுள்ள பொருட்களை உற்று தோக்குவதிலும்‌, அயைக ளைச்‌ 
சேர்ப்பதில்‌ தரத்தைப்‌ போக்குவதிலும்‌ அதிக ஆர்வங்காட்டினார்‌. வண்டுகள்‌, பலவகைக்‌ 
கற்கள்‌ சேர்த்தல்‌, பறவைகளை ஆ pma தல்‌ முதலியவற்றில்தான்‌ டார்வினின்‌ அவா 
அமைத்தது. ஈண்டு ஒரு சிறு நிகழ்ச்சியை நாம்‌ இயம்பிடலாம்‌. ஒரு நாள்‌ டார்வின்‌ வண்டு 
களை ச்சேர்த்துக்‌ கொண்டிருந்தார்‌, ஓரழகிய வண்டைப்பிடித்து ஒரு கையில்‌ வைத்துக்கொண் 
டார்‌ இன்னொரு புதிய வண்டைககண்டார்‌ டார்வின்‌. அதைப்‌ பிடித்து இன்னொரு கையில்‌ 
வைததுக்கொண்டார்‌. மூன்றாவதான ஒரு அறுபதத்தைப்‌ பார்த்தார்‌. அதை எப்படிப்‌ 
பற்றுவது? ஒரு கையிலிருந்த அறுகாலை வாயில்‌ போட்டுவிட்டு அக்கையால்‌ மூன்றாவது 
ஷிமிற்றைப்‌ பிடிக்க முயன்றார்‌. இதற்குள்‌ வாய்க்குள்‌ போடப்பட்ட வண்டு ஒரு தச்சுப்‌ 
யொருளை டார்வின்‌ நாக்கின்மேல்‌ பீச்சிவிட டார்வின்‌ வண்டைக்‌ கக்கிவிட்டார்‌. வண்டு 
மாயமாய்‌ மறைந்தது. டார்வினுக்கு தாக்குப்‌ புண்ணானது, பெரிய காரியமாகத்‌ தெரிய 
வில்லை. கரும்புள்‌ தனக்குக்‌ கிடைக்கவில்லையே என்ற கவலை அவரை வருத்தியது! 


பள்ளி மாணவனாக இருக்கும்பொழுது ஆப்பிள்‌ திருடுவதிலும்‌, முட்டைகளைச்‌ 
சேர்ப்பதிலும மீன்‌ பிடிப்பதிலும்‌ ஈடுபட்டமையால்‌ பாடங்களை மறந்தார்‌. கீழான மாணவ 
னாகக்‌ கருதப்பட்டார்‌. 1825ல்‌ USED வயது வந்ததும்‌ எடின்பரோ நகருக்கு மருத்துவக்‌ 
கலை பயிலச்‌ சென்றார்‌ அங்கு மருத்துவச்‌ சொற்பொழிவுகள்‌ நடைபெறும்போது டார்வின்‌ 
தன்றாகத்‌ தூங்கிவிடுவார்‌. பிணத்தை அறுப்பது அவருக்குப்‌ பெரிய அருவகுப்பாயிற்று. 
ஆனால்‌ அதே சமயத்தில்‌ அமெரிக்கப்‌ புள்ளாராய்ச்சியாளர்‌ ஆடுபன்‌ என்பவரின்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ அவரது உள்ளத்தைக்‌ கொள்ளைகொண்டன. தவிரவும சிப்பிகளை வலைபோட்‌ 
டிழுக்கும்‌ வலைஞரோடு இவ்விளம்‌ இயற்கை அறிஞர்‌ சேர்ந்து வலையும்‌ இழுத்தார்‌. தனது. 
17ம்‌ வயதில ஒரு மாணவர்‌ சங்கத்திலே கடலுயிர்களைப்‌ பற்றித்‌ தன்னுடைய முதல்‌ 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரையை வாசித்தார்‌. 





beet உத்த கைக்கு அப mco: ரத்‌ அ DET ல்‌ So APA NU ~ 


Physics Association Cabinet 





இந்தி இலக்கிய மன்றப்‌ பேச்சாளர்களும்‌ 'செயற்குழுவினரும்‌. 


T: 


yn 


-— आर 





Mathematics Association Cabinet’ 





Bearer 


Office 


C.M 


9 


சார்ல்ஸ்‌ டார்வினும்‌ வெளிவிரிவும்‌ 25 


டார்வீனது போக்கைக்‌ கவனித்தத்‌ தத்தை கேம்‌ பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ கழகத்திலே 
இறைவியல்‌ படிக்க டார்வினை அனுப்பினார்‌. அங்கு அவர்‌ தேர்வுக்கு எவ்வளவு பாடம்‌ 
படிக்க வேண்டுமோ அதைமட்டும்‌ படித்துவிட்டு மீதி நேரங்களில்‌ uw sed பிற பாடங்களைப்‌ 
பயின்றார்‌. அப்போதுதான்‌ அவர்‌ ஸெட்ஜ்விக்‌ என்ற தரைநூல்‌ அறிஞரோடு சேர்ந்து 
வேல்ஸ்‌ பகுதிக்குச்‌ சென்று அங்குள்ள பழம பாறைகளைப்‌ பற்றிப்‌ படித்தார்‌, இச்‌ சிறு 
செலவின்‌ முடிவில்‌ (183160) டார்வினின்‌ மனம்‌ திட்டமான முடிவுக்கு வந்தது. 


1891ம்‌ ஆண்டு டார்வின்‌ தனது 22ம்‌ வயதில்‌ “Fda” என்ற கப்டலில ஆராய்சி 
மாளராக பயணபானார்‌. ஐந்தாண்டுகடகுப்‌ பின்னர்‌ 1836டீ ஆண்டு திரும்பவும்‌ இங்கிலாந்து 
வந்தடைந்தார்‌. இவ்வைந்தாண்டு கப்பற்‌ செலவு டார்வீன்‌ சிந்தனையிலே ஒரு புரட்சியை 
உண்டுபண்ணியது என்றால்‌ அது மிகையாகாது. அப்பயணத்தின்‌ போது டார்வின்‌ பெரும்‌. 
நிலப்பகுதிகளையும்‌ ஆங்குள்ள உயிர்களையும்‌, கடல்‌ நடுவண்‌ உள்ள தீவுகளையும்‌ அவண்‌ 
உள்ள உயி களையும்‌ உன்னிப்பாய்க்‌ கவனிப்பதில்‌ அதிக நேரத்தைச்‌ செலவிட்டார்‌. 
எஞ்சிய நேரத்தைப்‌ பார்த்தவற்றைப்‌ பற்றிக்‌ குறிப்பெழுதுவதிலும்‌ உயீர்‌ நூற்புத்தசங்களை 
தன்‌ நுண்மாணுழை புலத்தால்‌ நுனித்தாராய்வதிலும சழித்தார்‌ முக்கியமாக கலப்பகோஸ்‌ 
தீவிலள்ள வியத்தகு உயிரினங்களை ஆராய்ந்தார்‌. மூன்றடி நீளமுள்ள பல்லிசளைப்‌ 
பிடித்தார்‌. பெரும்‌ நில ஆமைகளைக்‌ சருத்துடன்‌ கவனித்தார்‌. டார்வின்‌ ஆண்டு அதிகம்‌ 
ஆசாய்ந்தது, ஃபின்ச்‌ என்ற்‌ ட றவைகளே அப்பறவைகளது அலகின்‌ உருவமும்‌ அளவும்‌: 
அவை உண்ணும்‌ முறைக்கேற்ப அமைந்துள்ளன 13 வகை ஃபின்சுகளில்‌ அற வகை 
யானவை, நிலத்திற்‌ கிடக்கும்‌ விதைகளையோ, கள்ளி கற்றாளைகளிலுள்ள விதைகளையோ 
உண்பவை. பின்னும்‌ அறுவனகயான பறவைகள்‌ மரத்தில்‌ வசிப்பன. பின்னவை, மரங்‌ 
கொத்தி ஃபின்சுகள்‌ எனப்படுவன . அவை கள்ளி முஎளினாலோ அல்லது சிறு குச்சிகளி 
னாலோ மரப்பட்டையின்‌ இடுக்குகளிலி.கக்கும பூக்சிகளைக்‌ குத்தியெடுக்கும்‌ பெற்றியுடையன . 
உலகினிலேயே மனிதன்‌ தவிர ஆயுதம்‌ படன்படுத்தும்‌ பிராணி இது ஒன்றே. இந்த 13: 
வகையான பறவைகள்‌ படிப்படியான மாறுதலும்‌, வித்தியாசமு முடையன ஆனாலும்‌ இப்‌ 
பலவகை ஃபின்சுகளூம தென்‌ அமெரிக்கா கண்டத்திலிருந்து சென்ற விதையுண்ணும்‌ ஒரு 
வகைப்‌ பறவைகளிலிருந்து வழக்கங்களுக்கேற்ப திரித்து மாறுபட்டுப்‌ பல வகையாயின 
என்று டார்வின்‌ கண்டறிததார்‌. 


பின்னும்‌ டார்வின்‌ தென்‌ அமெரிக்காவிலுள்ள மறைந்த மிருகங்களின்‌ கற்படி 
யுருவமான எலும்புச்கூடுகளைப்‌ பார்த்தார்‌. அவை உயிருடன்‌ இருந்த மிருகங்களை ஒத்‌ 
திருத்தாலும்‌ பிறவழிகளில்‌ வேறுபாடுகளையுடையனவாயிருநத்தன. ஆகவே டார்வின்‌ 
உயிர்கள்‌ மாறுபடும்‌ நீர்மையுடையன என்ற முடிவக்கு வந்தார்‌. 


டார்வின்‌ கடற்‌ செலவினின்று திரும்பிய பிறகு 10 ஆண்டுகளை, தான்‌ பார்த்ததும்‌, 
சேர்த்ததுமான பொருட்களை ஆராய்வதில்‌ செலவிட்டார்‌. தனது செலவின்போது ஒரே 
இனத்தைச்‌ சார்த்த தாவரங்களிலும்‌, பிராணிகளிலும்‌ இருந்த வேறுபாடுகளைக்‌ கண்டு 
வியப்படைந்சார்‌. ஒரே பொதுவான முன்னோர்களாகிய சிற்சில உயிர்களிலிருந்து தோன்‌ 
இப்‌ பின்‌ வந்த உயிர்கள்‌ சூழ்‌ நிலைக்குத்‌ தகுந்தவாறு பற்பல வகைகளாக மாறி, அவ்வச்‌ 
சூழல்களில்‌ உணவுக்கும்‌ உறையுளுக்கும்‌ ஏற்படும்‌ வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ Hes தகுதி 
வாய்ந்தவை வாழ்ந்து பலுகிப்பெருகின என்ற உண்மையைப்‌ பொறுமையும்‌ அசைவிலா 
ஊக்கமும்‌ ஒருங்கே அமைந்த ஆராய்ச்சியின்‌ பயனாக அறிந்தார்‌ அறிஞர்‌ டார்வீன்‌ 

ஈண்டு டார்வினின்‌ ஒரு பெருத்தகைமையை எடுத்தியம்பாது இருக்கமுடியாது 
ஏனெனில்‌ அறிவியல்‌ வரலாற்றிலேயே காண்டற்கரிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தது டார்வின்‌ 


26 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


இங்கிலாத்திலேயே தன்‌ “ei வகைகள்‌ தோற்றம்‌ “' என்ற கொள்கையைப்பற்றிச்‌ 
சிந்தித்து OUD, ஹுக்கர்‌ என்ற அறிஞர்கள்‌ இடைவிடாது ஊக்கியதால்‌ எழுதிக்கொண் 
டிருந்த அதே நேரத்தில்‌ மலேயாவில்‌ அல்பிரட்‌ ரஸல்‌ வாலஸ்‌ என்னும்‌ உயிர்‌ நூல்‌ 
வல்லுநர்‌ மலேயாவிலும்‌ போர்னியோத்தீவுக்‌ காடுகளிலும்‌ சேர்த்த ஆமிரக்கணக்கான 
அறுபதங்களையும்‌. அரிய தாவரங்களையும்‌ பற்றி நடாத்திய ஆராய்ச்சியின்‌ பயனாக “ஆதி 
இனத்தினின்று வகைகள்‌ வரையில்லாது வேறுபடும்‌ தன்மை” என்ற கட்டுரையை 1858७ 
ஆண்டில்‌ எழுதி டார்வினுக்கே அனுப்பி, அது வெளியிடுவதற்கு ஏற்றதாயிருந்தால்‌ அதை 
வின்னியன்‌ சங்கத்தின்‌ செயலாளர்‌ லயலிடம்‌ பேர்க்கும்படிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. டார்வி 
னுடைய கட்டுரையில்‌ அடங்கிய கருத்துக்களையே வாலஸின்‌ கட்டுரையும்‌ தன்னகத்தே 
கொண்டிருந்தது. வாலஸின்‌ கட்டுரையைக்‌ கண்ட டார்வினுக்கு ஒரே அதிர்ச்சி ஏற்பட்‌ 
டது. ஆனால்‌ சீரிய குணத்துக்கும்‌, உரிய மனப்‌ பண்பாட்டிற்கும்‌ அரிய சிகரம்போல்‌ விளங்‌ 
கிய சார்லஸ்‌ டார்வின்‌ தன்‌ கட்டுரையை வெளியிடாமல்‌ நிறுத்திவிட்டு வாலஸின்‌ கட்‌ 
டுரையை மட்டும்‌ வெளியிடலாம்‌ என்ற முடிவுக்கு வந்தார்‌. டார்வினின்‌ தயாள குணம்‌ 
என்னே! ''வாலஸோ அல்லது வேறொருவரோ நான்‌ ஒரு இழிவு மனப்பான்மையுடன்‌ 
நடந்துகொண்டேன்‌ என்று நினைப்பதைவிட, நான்‌ என்‌ கட்டுரையை நெருப்புக்கிரை 
யாக்கி விடுவதே நன்று '' என்று நவின்றார்‌ டார்வின்‌ என்ற நல்லியல்‌ மேதாவி. ஆயினும்‌ 
லயலும்‌ ஹாக்கரும்‌ சேர்ந்து கெஞ்சி வற்புறுத்தியதன் பேரில்‌ டார்வின்‌ தன்‌ கட்டுரையின்‌ 
சுருக்கத்தையும்‌ வாலஸின்‌ கட்டுரையையும்‌ லின்னியன்‌ சங்கக்‌ கூட்டத்தில்‌ 1858ம்‌ ஆண்டு 
ஜுலைத்‌ திங்கள்‌ முதல்‌ தினத்தன்று வாசிக்கப்படும்படி இசைந்தார்‌ இவ்வாறு இரு பழுத்த 
உயிர்‌ நூல்‌ புலவர்களின்‌ கட்டுரைகளும்‌ வெளிவந்த வைபவத்தின்‌ நூற்றாண்டு விழாதான்‌ 
இவ்வாண்டு கொண்டர்டப்படுகின்‌ றது. மறுபடியும்‌ உயலும்‌ ஹுக்கரும்‌ சேர்ந்து டார்வினைப்‌ 
பரிவுடன்‌ வேண்டிக்கொண்டதற்கிணங்கி ஓராண்டுக்குப்‌ பின்னர்‌ டார்வின்‌ ''இயற்கைத்‌ 
தேர்வின்‌ மூலம்‌ இனங்களின்‌ தோற்றம்‌'” என்ற புத்தகத்தை 1859 நவம்பர்‌ 240 நாள்‌ 
வெளியிட்டார்‌. அச்சிடப்பட்ட 1250 படிகளும்‌ வெளிவந்த நாளன்றே விற்றுப்போய்‌ விட்‌ 
டன. அப்புத்தகத்தைச்‌ சாதாரண மக்கள்‌ வாசித்தனர்‌ ஆறிவியற்‌ சான்றோர்கள்‌ அதை 
ஆசித்தனர்‌. மதவாதிகள்‌ டார்வினின்‌ கொள்கையை ஆலோசித்தனர்‌. மிதவாதிகளும்‌ 
அக்கொள்கையை வாதித்தனர்‌. கோயில்‌ மேடைகளிலும்‌, பிறகருத்தரங்குகளிலும்‌ டார்வின்‌ 
கொள்கை விவாதிக்கப்பட்டது. அச்சிலும்‌, பேச்‌ சிலும்‌ சிந்தனையாளர்‌ டார்வினது கட்டுரை 
இலங்குநூல்‌ கற்றாரது வாதத்திற்கு இலக்கானது ஹக்ஸ்லி போன்ற டார்வின்‌ ஆகரவாளர்‌ 
களும்‌, மதகுருக்கள்‌ போன்ற எதிர்ப்பாளர்களும தோன்றி டார்வின்‌ கொள்கையைக்‌ கார 
சாரமான சொற்பொழிவுகள்‌ மூலம்‌ கடிது ஆராய்ந்தனர்‌, நாளடைவில்‌ அவரது கொள்கை 
மறுக்கொணா உண்மையென விருப்புடன்‌ ஒப்புக்கொள்ளப்படடது. 


டார்வின்‌ தனது பரிணாமக்‌ கொள்௯ுகயை முதலாவது எடுத்தியம்பும்போது 950 
குரிய பிறசான்றுகளாகிய ஒப்புடற்‌ கூற்றியல்‌, தொல்லுயிரியல்‌, பாரம்பரியம்‌ முதலியவற்‌ 
றைப்பற்றி அதிக ஆராய்ச்சி அப்போதில்லை. ஆயினும்‌ முன்‌ கூறிய அறிவியல்களில்‌ 
ஆராய்ச்சிகள்‌ அதிகமாய்‌ முன்‌ னேறியிருப்பினும்‌, டார்வின்‌ கொள்கைக்கு அவை முரணாக 
இராது அதற்குத்‌ தக்க அரணா s வெளிவிரிவை ஆதரிப்பது அதிசயிக்கத்தக்கது. 


டார்வீனது ஆராய்ச்சி உயிர்நூலுக்கே புத்துயிரளித்தது. அவரது கொள்கை 
பிற அறிவியலாராய்ச்சிகளிலே ஒரு புது நோக்கைப்‌ புகுத்தியது, 





நாவர உலகின்‌ விந்தை 
(ஆ, சாமுவேல்‌ ஞான தாஸ்‌, புகுமுக வகுப்பு) 


உலகின்‌ ஆலைகளும்‌, சாலைகளிற்‌ செல்லும தானியங்கிகளும்‌ தாவரங்கள்‌ உண்டு 
பண்ணும்‌ சக்தி முழுவதையும்‌ பயன்‌ படுத்துவதில்லை. சூரிய ஒளியிலிருந்தும்‌, வளியிலிருந் 
தும்‌ மண்ணிலுள்ள சில உப்புக்களிலிருந்தும்‌ தாவரங்கள்‌ தங்களுக்கு வேண்டிய உணவை 
உற்பத்தி செய்து தங்களையும்‌ பிற பிராணிகளையும்‌ உண்பிக்கின்றன. பின்னும்‌, அவை 
மக்களுக்கு வேண்டிய சூட்டைத்‌ தங்களுக்குள்‌ சேமித்து வைக்கும்‌ கருவூலங்களாயிருக்‌ 
கின்றன. ஆலைகளுக்கு வேண்டிய சக்தியை அவை அளிக்கின்றன, மக்களுக்கு வேண்‌ 
டிய உணவையும்‌, பற்பல தொழில்களுக்கு வேண்டிய மூலப்‌ பொருட்களையும்‌ வழஙகுகின்‌ 
றன. பாசி முதல்‌ பெரிய மரங்கள்‌ ஈருக உள்ள ஒவ்வொரு தாவரவுடம்பிலுள்ள உயிரணு 
சமூகத்தைப்‌ (Cell Communities) பொது நன்மைக்காக ஒத்துழைக்கும்‌ ஒரு மனித சமூகத்‌ 
திற்கு ஒப்பிடலாம்‌. இவ்வுயிரணுச்‌ சமூகத்தில்‌ சிலஅங்கத்தினர்களாகிய சர்க்கரை சு த்திகரிப்‌ 
பவர்கள்‌ இனிப்புப்‌ பண்டம்‌ தயாரிக்கின்றனர்‌, மாவுப்பொருள்‌ செய்பவர்கள்‌ தாவரத்திற்கு 
வேண்டிய உணவுப்பொருட்களைச்‌ சேமிக்கின்றனர்‌. இத்தாவர சமூகத்தில்‌ வாசனைப்‌ 
பொருட்களும்‌ பூச்சுப்பொருட்களும்‌ தயாரிப்பவர்களுமுண்டு படிகங்கள்‌ செய்யும்‌ சிற்பி 
களூீமுண்டு. வர்ணக்கலை வல்லுநர்கள்‌ வர்ணப்பொருட்களைச்‌ செய்கின்‌ றனர்‌. 


தாவரங்கள்‌ எல்லாவிடங்களிலும்‌ வசிக்கின்றன. நீரிலும்‌, நிலத்திலும்‌; காற்றி 
லும்‌, கடற்கரையிலும்‌; பாலையிலும்‌, பாறையிலும்‌, உச்சி மலையிலும்‌, துருவப்‌ பனியிலும்‌ 
வசிக்கின்றன. FO நீரூற்றை விரும்பும்‌ தாவாங்களுமுண்டு. சில தாவரங்கள்‌ எரிமலைக்‌ 
குழம்பு குளிர்ந்த உடனே அதின்மேல்‌ வசிக்கும்‌ தகையன. ஏன்‌ ! மக்கள்‌ உடம்பீன்‌ உள்‌ 
ளும்‌ புறமும்‌ வசிக்கும்‌ தாவரங்கள்‌ உள்ளன. 


ஹக்ஸ்லீ என்னும்‌ உயிர்‌ நூல்‌ அறிஞர்‌ தாவரத்தின்‌ ஒவ்வொரு உயிரணுவிலும்‌ 
நடைபெறும்‌ அலுவல்களைப்பற்றிப்‌ பின்வருமாறு குறிப்பிடுகிறார்‌. “ நண்பகலில்‌ சூடுமண்‌ 
டலச்‌ சோலைகள்‌ அமைதியாயிருப்பதற்குக்‌ காரணம்‌ அத்தாவரங்களிலுள்ளே நடைபெறும்‌ 
வேலைகளின்‌ சததத்தை நாம்‌ கேட்கமுடியாததே, தாவரதினுள்ளே நிகழும்‌ நுண்ணிய 
சூறாவளி போன்ற மாறுதல்களை நம்மால்‌ 3கட்கமுடியுமேயானால்‌ அப்‌ பாது எவ்வாறு ஒரு 
பட்டணத்தின்‌ இரைச்சலைக்கேட்டுத்‌ திடுக்கிடுவோமோ அவ்வாறு தாவரங்களின்‌ எண்‌ 
ணிலடங்கா உயிரணுக்களின்‌ அலுவல்களின்‌ இரைச்சலைக்கேட்டுத்‌ திடுக்கிட்டுப்‌ 
போவோம்‌.” 


முதன்‌ முதலாகத்‌ தாவரங்களின்‌ அமைப்பையும்‌, உயிரணுக்களின்‌ அலுவல்‌ 
களையும்‌ தனது உருப்‌ பெருக்கியின்‌ மூலமாகக்கண்ட ஜான்‌ சுவாமர்டேம்‌ என்ற டச்சுக்‌ 
காரர்‌ ஏறத்தாழ ஒரு பித்தன்போல்‌ ஆகித்‌ தான்‌ எழுதியிருந்த குறிப்புக்களையெல லாம்‌ 
அழித்துவிட்டார்‌. ஏனெனில்‌ சாதாரணக்‌ கண்ணுக்குத்‌ தெரியாதவற்றைப்‌ பார்ப்பது பாவ 
மென்றெண்ணினார்பேரலும்‌ ! 


தவாரங்கள்‌ உணவுப்‌ பொருட்கள்‌ தயரரித்தலைப்பற்றிச்‌ சற்று ஆராய்வோம்‌. l 
இத்தொழிலுக்குச்‌ சூரிய ஒளியிலுள்ள சிவப்பு, ஊதாக்கதிர்களே சக்தியாகும்‌. இலைப்‌ பச்‌ 
சயங்களே (Chlorophyll) இயந்திரங்கள்‌; இத்தொழிலுக்கு வேண்டிய மூலப்‌ பொருட்கள்‌, 
கரியமில்‌ வாயுவும்‌ நீருமே, இவ்விலைப்‌ பச்சயங்கள்‌ சூரிய ஒளியிலுள்ள சிவப்பு, ஊதா முத 
Au கதிர்களை மாத்திரம்‌ ஏற்றுக்கொண்டு அவற்றினுதவியால்‌ கரியமில வாயுவைப்‌ பிரித்து 


28 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


அஃதிலுள்ள நுண்ணிய கரிப்பொருளை நீருடன்‌ சேர்த்து சர்க்கரைப்‌ பொருள்‌ சமைக்கின்‌- 
றன. ஒரு பவுண்டு சர்க்கரை யுண்டுபண்ண 00 காலன்‌ கரியமில வாயு தேவைப்‌ படுகிறது. 
இக்‌ கரியமிலவாயுவை அடைவதற்கு ஆயிசமாயிரமான காலன்‌ ஆகாயத்தைத்‌ தாவரம்‌ 
வடிகட்டவேண்டியுள்ளது. இலைப்‌ பச்சயங்கள்‌ சர்க்கரைப்‌ பொருளை உண்டுபண்ணிய 
வுடன்‌ தாவர உடம்பிலுள்ள மற்ற அலுவலர்கள்‌ அதை மாவுப்‌ பொருளாக மாற்றிச்‌ 
சேர்த்து வைக்கின்றனர்‌. ஆயிரம்‌ சதுர அடி இலைப்பரப்பு ஒரு பவுண்டு மாவுப்பொருளை 
ஐந்து மணிநேர சூரியவெளிச்சத்தில்‌ உண்டுபண்ணுவதாக அறிஞர்‌ உரைக்கின்றனர்‌. மேற்‌. 
கூறிய சர்க்கரை மாவுப்பொருள்‌ தவிர இரநூலின்‌ (Inulin) என்ற பொருளையும்‌ தாவரங்கள்‌ 


a © 


- தயசரிக்கின்றன. 
“ நீரின்றி அமையாது e.c" என்றார்‌ வள்ளுவப்‌ பெருந்தகை அஃதே 
போல்‌ தாவர உயிரணுக்களில்‌ நடைபெறும்‌ பற்பல வேலைகட்கும்‌ நீரும்‌ அதில்‌ கரைத்‌ 
தள்ள உப்புப்பொருட்களும இன்றியமையாதன. இவைகளை வேர்கள்‌ உறிஞ்சி மேலே 
அனுபபுகின்றன. எப்படி நீர்‌ மேலே செல்லுகிறது என்பது உயிர்‌ நூல்‌ வல்லுநர்க்கு 
இன்னும்‌ மறைபொருளாயிருக்கிறது. ஆனாலும்‌ அதைப்பற்றி பல கொள்கைகள்‌ உண்டு. 
வேண்டாத நீர்‌ இலைத்துவாரங்கள்‌ வழியே நீராவியாகச்‌ சென்றுவிடுகிறது. எடுத்துக்‌ 
காட்டாக ஏழு இலட்சம்‌ இலைகளுள்ள ஓர்‌ ஓக்‌ (Oak) மாம்‌ ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில்‌ 
மட்டும்‌ 190 டன்‌ நீரை இவ்வாறு வெளியேற்றுவதாகக்‌ கூறப்படுகிறது. ஓர்‌ ஏககர்‌ 
பரப்பீலுள்ள புல்‌ ஒரு நாளில்‌ ஆறு டன்‌ நீரை வெளியேற்றுகிறதாம்‌! ஒகு பெரிய மரம்‌ 
கோடைகாலத்தில்‌ ஐநூறு வாளி நீரை பத்து அடி உயரத்திற்கு ஒவ்வொரு பத்து மணி 
நேரத்தில்‌ தூக்கிச்‌ செல்வதற்குச்சமமான வேலையைச்‌ செய்யவேண்டியுள்ளது. 
தாவரத்திலுள்ள உயிரணுச்‌ சமூகங்களை தாம்‌ சென்று பார்க்க முடியுமேயானால்‌ 
அப்போது நாம ஆப்பிள்களிலுள்ள மாலிக்‌ அமிலம்‌, ஆரஞ்சு, எலுமிச்சம்‌ பழங்களிலுள்ள 
சிட்ரிக்‌ அமிலம்‌, திராட்சையிலுள்ள டார்டாரிக்‌ அமிலம்‌, இலைகள்‌ நனையாதபடித்‌ தடுக்‌. 
கும்‌ மெழுகுப்‌ பொருள்‌, காமங்களைக்‌ குணமாக்கும்‌ கோந்துப்‌ பொருட்கள்‌ (Resins) 
தாவரப்‌ பாதுகாப்பான நச்சுப்பொருட்கள்‌, மக்களுக்கு உதவும்‌ மார்பீன்‌ Morphine), 
ஸ்ட்ரிக்னைன்‌ (Strychnine) முதலிய பொருட்கள்‌ தயாரிக்‌ கப்படுவதைக்‌ காணலாம்‌. 


தாவர உலகின்‌ விந்த என்னே ! கூறப்புகின்‌ அஃது விரியும்‌ !! 


ஆற்றங்கரை ஓரத்திே.... ! 


(பழய மாணவர்‌. ப. தங்கராசு, பி. ௭.) 


ஆதிகாலத்திலே மனிதன்‌ ஆற்றங்கரை ஓரத்திலேதான்‌ குடியேறினான்‌ என்று 
வரலசறு பறைசாற்றுவதை யாரும்‌ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஒவ்வொரு நாட்‌ 
டின்‌ வரலாறறின்‌ எந்தப்‌ பககத்தைப்‌ புரட்டினாலும்‌ நாம்‌ காணும்‌ பாடம்‌ அந்நாட்டின்‌ 
தாகரிக வளர்ச்சிதான்‌ என்பதை வரலாற்றுப்‌ பேரசசிரியர்கள்‌ கூறுகின்‌ றனர்‌ praf ab 
முதன்‌ முதலில்‌ பிறந்த இடமே ஆற்றங்கரை ஓரத்திலேதான்‌ ! 

பண்டை மனிதன்‌ வீடுகளுக்குமேல்‌ வீடுகள்‌ கட்டவேண்டிய நிலைமை ஆறுகளி' 
னால்‌ உண்டானது. ஆறுகளில்‌ வெள்ளப்பெருக்கு ஏற்படும்‌ சமயங்களில்‌ அவைகளிள்‌- 





tm 


M" 





B. Com. Finalists 





Mathematics B. A. Finalists 





> 


Chemistry B. Sc, Finalists. 





Zoology B.A. Finalists 


ஆற்றங்கரை ஓரத்திலே 29 


போக்கு மாறுபடும்‌. எனவே, அண்மையிலுள்ள வீடுகளை மணல்‌ போட்டு மேவிவிடும்‌, 
அடுத்தபடியாக அங்கே குடியேறும்‌ புதைத்த நகரங்களின்‌ மீது வீடுகளைக்‌ கட்டிக்கொண்டு 
வாழ்ந்து வந்தான்‌. இப்படியாக கட்டப்படட ஏழு நகரங்கள்‌ சிந்த வெளிச்‌ சமவெளியிலே 
தோண்டி எடுக்கப்பட்டுள்‌ ளன. 


அத்நகரங்களின்‌ அமைப்பும்‌, வீடுகளின்‌ அமைப்பும்‌, வீதிகளின்‌ போக்கும்‌ இக்‌ 
கால நாகரீக மனிதனின்‌ கலைத்திறமையையும்‌ மிஞ்சிவிடடன. சிநது வெளி நாகரிகமும்‌, 
சைனாவில்‌, கோயாங்கோ, யாங்க்கிசிக்யாங்‌, சிக்கியாங்‌ சமவெளி நாகரீகமும, எகிப்தில்‌, 
நைல்‌ நதி தீரத்தில்‌ காணப்படும்‌ நாகரீகமும்‌, கிரேக்க நாகரீகமும்‌ மேற்கூறப்பட்ட கலைத்‌ 
திறமைக்குச்‌ சிறத்த எடுத்துக்காட்டாகும்‌. 

சமுதாயம்‌, பொருளாதாரம்‌, அரசியல்‌, மதம்‌ ஆகிய இத்துறைகளில்‌ மனித நாக 
ரீகம்‌ ஒப்பற்ற நிலையை அடைந்திருந்தது. சமுதாய முன்னேற்றம்‌ இன்‌ நியமையா த 
ஒன்றாகக்‌ காணப்பட்டது. அதற்காக ஆண்‌, பெண்‌ ஆகிய ருபாலருமே பாடுபட்டு வத்‌ 
தனர்‌ ஆண்கள்‌ முதலிடமும்‌ முக்கிய இடமும பெற்றிருந்தனர்‌. பெண்கள்‌ ஆண்‌ களை 
மதித்து- அடிமையற்ற நிலையில்‌-வாழ்ந்து வந்தனர்‌. அங்குதான்‌ நாகரீகம்‌ வளர்ந்தது. 
கல்வியறிவும்‌, கலைத்திறனும்‌ சமுதாய முன்னேற்றத்துக்குத்‌ தேவையானவை என்து 
எண்ணி கல்விச்சாலைகளும, கலைக்கூடங்களும்‌ ஈடுஇணையற்ற முறையில்‌ அமைக்‌ 
கப்பட்டன - 


பொருளாதாரம்‌ ஒரு நாட்டின்‌ முன்‌ னேறறத்திற்கும்‌ நாகரீக வளர்ச்சிக்கும்‌ Bsr D 
யமையாதது. பண்டைக்‌ காலத்திலே பொருளாதாரம்‌ செழித்திநந்தது. ஆதி மனிதன்‌ 
உழவுத்‌ தொழிலைக்‌ கற்றிருந்தான்‌. உழைத்துப்‌ பிழைக்க நினைத்திருந்தான்‌. இப்போது 
போல எய்த்தோ அல்லது இசை பாடியே பிழைத்தானில்லை. அவன்‌ வெளி நாடுகளு 
டன்‌ வாணிப உறவு வைத்திருந்தான்‌, கடல்‌ கடந்துசென்று பொருளீடடினான்‌ கார 
ணம்‌, அவன்‌ '' திரைகடல்‌ ஓடியும திரவியந்‌ தேடு” எனும்‌ பழமொழியைத்‌ தெற்றென 
தெரித்திருத்தரன்‌. 

பொருளாதாரத்தைப்‌ பெருககப்‌ பிறிதொரு வழியையும்‌ கண்டுபிடித்திருந்தான்‌.. 
கைத்தொழில்கள்‌ செய்தான்‌, மண்ணிலே அழகான-அருமையான-பாண்டங்கள்‌ செய்‌ 
தான்‌. அவற்றிலே சித்திரம்‌ எழுதப்பட்டிருக்கும்‌; சிறு சிறு வளைவு கோடுகளும்‌ வரை 
யட்பட்டிருக்கும்‌. அவை மேலைநாட்டுச்‌ சந்தைகளிலே பெருமளவில்‌ விற்பனையாயின. 
இக்காலத்தில்‌ இத்தகைய வேலைப்பாட்டிற்கு இயந்திரங்கள்‌ கண்டுபிடிககப்பட்டூுள்ளன. 
என்றாலும்‌ அவனது வேலைப்பாட்டினை இயந்திர வேலைப்பாடு மிஞ்சிவிடவில்லை. ஆனால்‌ 
பண்டைய மனிதன்‌ சிற்பத்திலும்‌ ஓவியத்திலும்‌ உச்ச நிலையில்‌ இருந்தான்‌ என்று கூறினால்‌ 
அது மிகையாகாது. அவனுக்கு அது ஆற்றங்கரை ஒரம்‌ சொல்லிக்‌ கொடுத்த நாகரிகம்‌ ! 

இனி, அரசியற்துறையின்‌ அருமையினை நோக்குவோம்‌. அரசியலில்‌ ஆண்‌ 
டான, அடிமை என்ற பாகுபாடு கிடையாது. மக்களின்‌ சார்பாகப்‌ பிரதிநிதிகள்‌ அரசியல்‌ 
பொறுப்பீனை ஏற்று நடத்தினர்‌. மக்கள்‌ நலங்கள்‌ கருதி ஒற்றுமைக்கும்‌ அமைதிக்கும்‌ 
்‌ பாடுபட்டனர்‌ இக்காலத்தில்‌ மனிதன்‌ அணுகுணடுக்கும்‌ நீர்வாயுக்குண்டுக்கு மி உடயில்‌ 
சிக்கி வாழ்வதறியாது பயந்து பயந்து சாகிறான்‌. ஆனால்‌ பண்டைய மனிதன்‌ இப்பயங்கர 
வாழ்வினை ஈனவிலுங்கூடக்‌ கண்டறியான்‌. 

நீதியும்‌ நேர்மையும்‌ திலைத்து நின்றன. சமன்செய்து சீர்தூக்குங்‌ கோலாக தீதி 
மன்றம்‌ விளங்கியது. இன்றைய நாள்போல பணங்கொடுத்தவனுக்கு ஒரு நீதி, ஏழைக்‌ 


"30 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


Gare நீதி, வாய்வீச்சுக்காரனுக்கு மற்றொரு நீதி, உற்றவன்‌ உறவினன்‌ ஆகியவர்குப்‌ 
-பிநிதொரு நீதி என்ற விசித்திரமான நீதியினை அன்று காணமுடியாது. 

கணக்கிலடங்கா வரிகளால்‌ மக்கள்‌ சுமத்தப்பட்டார்களில்‌ லை மக்களாக விரும்‌ 
விக்‌ கொடுத்தது எதுவாயினும்‌ எவ்வள வனும்‌, இன்‌ முகங்காட்டிப்‌ புன்‌ சிரிப்புடன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. மக்களாட்‌ A மலர்ந்திருந்தது. ஆண்டானை மக்கள்‌ போற்றினார்கள்‌ 
அவனது ஆளுந்திரன்‌ குறித்து. ஆற்றங்கசை ஓரத்திலே வாழ்ந்ததால்‌ அவனது நாகரீகம்‌ 
அத்துணை சிறப்புப்‌ பெற்றிருந்தது. 

மதம்‌ மக்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகக்‌ கருதப்பட்டது. மதம்‌ பூசல்களை 
உண்டுபண்ணி மக்களது வாழ்வைக்‌ கெடுக்குமளவிற்கு அங்குப்‌ பாதுகாக்கப்படவில்லை. 
அன்று மதத்துக்கு மதம்‌, இன்றுபோல, சச்சரவு என்ற -நச்சரவம்‌ படம்‌ விரித்து ஆட 
விலலை, சாதிகளை அடிப்படையாகக்‌ கொண்ட சமயங்கள்‌ காண்பது அரிது. ஆனால்‌ இன்‌ 
றைய மனிதன்‌ மதத்துக்கு மதம்‌ சாதிக்குச்‌ சாதி சண்டைமூட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கி 
ரன்‌. இடைக்காலத்திலே ஒருசில மதவாதிகள்‌ தோன்றி அறிஞர்களையும கலைஞர்‌ களை 
யும்‌ செலலொண்ணைத்‌ துயரத்தில்‌ ஆழ்த்தினர்‌. அதைவிடப்‌ பன்மடங்கு மிஞ்சிவிட்டான்‌ 
இன்றைய நாகரீக உலகத்தில்‌ வாழும்‌ மனிதன்‌. 

ஊருக்கொரு மதம்‌! ஆளுக்கொரு சாதி! அவனவனுக்கு ஓராயிரம்‌ கடவுள் கள்‌! 
இத்த மாதரி நிலை இன்று நம்மிடையே நிலைத்துவிட்டது. பாட்டன்‌ மகமதியன்‌; அப்பன்‌ 
இத்து; மகன்‌ கிருஸ்த்தவன்‌ எனும்‌ வேறுபாட்டடை அன்றும்‌ காண்கிறோம்‌; இன்றும்‌ 
பார்க்கிறோம்‌ ஆனால்‌ அன்று அவ்வேறுபாடு காணப்பட்ட போதிலும்‌ ஒற்றுமையும்‌ உயர்‌ 
வொழுக்க yu காணப்பட்டன கடவுள்‌ வழிபாடு தானே; அவரவர்‌ விருப்பப்படி தானே 
ஆண்டவனை அடிபணிவதிலே குற்றமில்லை எனும்‌ பொதுதோக்குப்‌ பெருமளவில்‌ பரவி 
இருத்தது. ஆனால்‌ இன்றுதான்‌ எங்குபார்த்தாலும ஏகப்பட்ட சண்டைகளும்‌ எண்ணற்ற 
பூசல்களும்‌ மதங்களுக்கிடையில்‌ முளைக்க ஆரம்‌ பித்து விட்டன. 


பசிக்காக ஏதாவது புசிக்கவேண்டும்‌. ஒருவன்‌ கரிச்சோறு சாப்பிடுகிறான்‌; மற்‌ 
ஐவன்‌ கஞ்சி குடிக்கிறான்‌; பிறிதொருவன்‌ நீராகாரம அருந்துகிறான்‌. ஒவ்வொருவரும்‌ 
வெவ்வேறு வழிகளில்‌ பசியைப்‌ போக்கிக்கொள்கின்‌ றனர்‌. உண்ணும்‌ உணவிலே விததியா 
சங்காணட்பட்டபோதிலும்‌ அதனால்‌ விளையும்‌ பயன்‌ -பசிதீர்த்தல்‌-ஒன்றுதான்‌ . அதே பால 
வழிபடுதல்‌ வெவ்வேறு விதமாகவிருக்கலாம்‌; ஆனால்‌ அதனால்‌ விளையும்‌ பயன்‌ ஒன்று 
தான என்ற அறநெறி மதங்களிடைளே பரவியிருந்தது. பக்தி உச்சநிலையில்‌ இருக்கி 
றது. அறியாமை இருளில்‌ அகப்படும்‌ மனிதப்பிண்டங்களை அறிவுப்பாதைக்கு அன்புட 
னழைத்துச்‌ சென்று, செந்தெறியிற்‌ சேர்க்கும்‌ சிறந்த ஏதுக்களாக மதங்கள்‌ திகழ்த்தன. 
ஏனெனில்‌ அவை ஆற்றங்கரை ஓரத்திலே வாழ்ந்துவந்த மனிதன்‌ காட்டிச்சென்ற 
மதங்கள்‌! 

பொதுவாக நோக்குமிடத்து, ஆற்றங்கரை ஒரத்திலே வாழ்ந்துவந்த மனிதனுக்‌ 
கும்‌, இன்றைய உலகில்‌ வாழ்த்து வரும்‌ மனிதனுக்கும்‌ எவ்வளவோ வேறுபாடு தென்‌ 
படுகிறது. அவனது பொது நோக்‌ சம்‌, அறநெறியும்‌ இவனுக்கில்லை பொருளீட்டும்‌ 
பணிகளில பாடுபட்டான்‌. ஆனால்‌ இவனைப்போல கொலை செய்தோ, களவாடியோ பொரு 
ளீட்டினானில்லை. பணத்துக்காக எதையுந்‌ துணிந்து செய்துவிடும்‌ இறுமாப்புடையவன்‌ 
இவன்‌. ஆனால்‌ அவன்‌ பணததுக்கு எள்ளளவேனும்‌ அடிமையாக இருத்தானுமில லை; 
இருக்க நினை த்தானுமில்லை. சகோரத்துவமும்‌, சமயப்பற்றும்‌ அவனுக்கிருநத அளவில்‌ 
'இவனுக்கில்லை. saps வாழ்க்கையில்‌ அவன்‌ ஈடுபட்டுச்‌ செய்த சீர்திருத்தங்களும்‌ சிறந்த 


அவன்‌ 31 


தொண்டுகளும்‌ பாராட்டுதற்கு என்றும்‌ உரியவை, காரணம்‌, அவன்‌ ஆற்றங்கரை ஓரத்‌ 
திலே படித்த பாடம்‌ அது, 


இன்றைய நாகரீகம்‌ கற்பித்தபடி வீடுகளைக்‌ கட்டிக்கொண்டு வாழ்பவன்‌ இவன்‌. 
ஆனால்‌ வீடுகள்‌ கட்டுவதிலோ கூடங்கள்‌ அமைப்பதிலோ இவனையும்‌ மிஞ்சிவிட்டான்‌ 
லயம்‌ மனிதன்‌. கட்டிட வேலைப்பாடுகளையும்‌, கலைத்திறமையையும்‌, அவற்றில்‌ 
அவன்‌ அடைந்திருந்த தேர்ச்சியினையும்‌ இன்றைக்கும்‌ நாம்‌ கிரேக்கத்திலும்‌, எகிப்திலும்‌, 
சிந்து வெளியில்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்ட புதைந்த நகரங்களாகிய கரப்பாவிலும்‌, மொகளூச௪ 
தாரோவிலும்‌ கண்டு களிபபெய்தலாம்‌. : 


ஆற்றங்கரை ஓரத்திலே அவன்‌ வளர்த்து வந்த STEP ss Se அரையளவு 
கூட இன்றும்‌ நாம்‌ அடையவில்லை. நாமும்‌ ஆற்றங்கரை ஓரத்திலே சென்று குடியேறி 
னாலும்‌ அவனது தாகரீகத்தை தாம்‌ எட்டிக்கூட இனிமேல்‌ பிடிக்கமுடியாது. ஏனெனில்‌ 
Sene i ஆற்றங்கரை தாகரீகம்‌ காலத்தாலும்‌ கருத்தாலும்‌ மூத்தது; ஆகையால்‌ அது 
தமக்கு எட்டுமளவுக்கு இல்லை. அவனது பண்பாடும்‌ பகுத்தறிவும நமக்கு வரா என்பதில்‌ 
ஐயமிலலை! காரணம்‌, விஞ்ஞான த்துரையில்‌ முன்னேறி, அழிவுப்பாதையில்‌ நடைபோட்‌ 
டுக்கொண்டிருகிறோம்‌ நாம்‌ | 


எப்பொருள்‌ யார்‌ யார்‌ வாய்க்கேட்பினு மப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு. 





அலன்‌ 
பெ. பெருமாள்‌, இரண்டாம்‌ விஞ்ஞானக்கலை வகுப்பு. 


. வெண்ணிலா இரவைப்‌ பகலாக்கியது. வீசும்‌ தென்றல்‌ அவனின்‌ விறுவிறுப்பிந்கு 
முறுக்கேற்றின. நிலவின்‌ ஒளியில்‌ மின்னும்‌ தண்ணீரின்‌ தோற்றம்‌ அவனைச்‌ சிந்தனைக்‌ 
குள்‌ ஆழ்த்தி விட்டது. வண்டின்‌ இனிய ஒலி அவன்‌ இருக்கும்‌ இடத்தை மறக்கச்‌ 
செய்தது. ஆடி ஆடி அசையும்‌ தென்னையின்‌ நிழல்‌ அவனின்‌ உள்ளத்தில்‌ எண்ணக்‌ 
கோட்டைகள்‌ பலவற்றை எழுப்பிவிட்டது. பாதையின்‌ இரு ஒரங்களில்‌ காணப்படும்‌ 
காட்சிகள்‌ அவனை இன்பத்தினுள்‌ ஆழ்த்தின. கட்ந்தகால தன்‌ இளம்‌ வாழ்க்கையை 
எண்ணமிட்டவாறே தன்‌ கால்‌ செல்லுமிடம எது எனத்‌ தெரியாமல்‌ நடந்து கொண்டே 
இருந்தான்‌, பலநாள்‌ பழக்கப்பட்ட அவ்வழி அவனின்‌ மனத்தில்‌ எழுந்திருக்கும்‌ இன்பத்‌ 
தைக்‌ கலைக்க இணங்கவில்லை, ஒன்றோடு ஊறி உணர்ந்த அவனின்‌ உருப்புக்களும்‌ 
அவனின்‌ இன்ப உலகத்திற்கு இடையூறாக நிற்க இசையவில்லை. அவனை அறியாமல்‌ 
ஓரிடத்தில்‌ அமர்ந்தான்‌. அவனின்‌ சிந்தனை வானுற ஓங்கியது. பார்வை பாருக்கு TST 
தோக்கிய வண்ணமாய்‌ இருந்தது 
* = * * * 

“கண்ணு, நீ நல்ல பிள்ளை, கெட்டிக்காரன்‌, இந்தக்‌ காப்பியைக்‌ குடித்து விட்டு 
பள்ளிக்கூடம்‌ போய்வாடா' என்று தாய்‌ வழியணுப்புகிறாள்‌. வாசலில்‌ மகன்‌ வரவிற்குக்‌ 
காத்திருந்து வாடா கண்ணு' என்று எடுத்துக்‌ கட்டியணைத்துக்‌ கொள்கிறாள்‌. உண்ண 
வைக்கிறாள்‌. அவன்‌ உள்ளம்‌ உவகை கொள்ளத்‌ திண்பண்டம்‌ கொடுக்கிறாள்‌, அவனின்‌ 
மழலையில்‌ மயங்குகிறாள்‌ . 


32 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


துள்ளிக்‌ குதித்துக்‌ கொண்டு குட்டைக்குத்‌ தன்‌ தோழர்களுடன்‌, ஓடுகிறான்‌. 
எல்லோருடனும்‌ சேர்ந்து கும்மாளம்‌ போடுகிறான்‌. ஆடிப்‌ பாடித்திரிந்து வீட்டுக்கு வரு 
கிருஷ்‌. அவனை அடிக்கடிக்‌ குளம்‌, குட்டை, கிணறுகளில்‌ குதிக்கத்‌ கூடாது, நீ செல்வத்‌ 
தில்‌ பிறந்த பிள்ளை, சிறப்புடன்‌ வாழவேணடும, கண டபடிச்‌ சுற்றித்திரியக்‌ கூடாது என்று 
தாய்‌ தன்‌ அன்பு மொழிகளால கடிந்து கூறுகிறாள்‌, பின்‌ மனம்‌ பொருக்காது கன்கையோடு 
கூட்டிச்‌ சென்று உணவு உண்ண வைக்கிறாள்‌. அவண்‌ விருப்பத்திற்கு மறுக்காமல்‌ 


எதையும்‌ கொடுக்கிறாள்‌. 
* 


* + * 


இளமையில இன்புற்றிருப்பதற்கு இனியது கல்லூரிக்காலம்‌. கல்லூரிக்காலம்‌ 
வாழ்வில்‌ கற்பகத்தரு போன்றதாகும்‌ என நண்பருடனும்‌ பிறகுடனும்‌ ௯ டிப்பேசி இன்புற்‌ 
திருப்பான்‌, 

“மாணவர்கள்‌ வருங்கால நாட்டிற்கு மன்னர்‌, நாட்டை வளமுடன்‌ வாழ வைக்கும்‌ 
வலிமை வாய்ந்தவர்கள்‌” எனப்‌ பேசி இறுமாந்திருப்பான்‌. 

“தான்‌ எதிர்கால இந்தியாவில்‌ பிரதம மத்திரியாக இருப்பேன்‌” என்பான்‌ நண்பன்‌, 

"தான்‌ வருங்காலத்தில்‌ இத்‌ நாட்டை வளமாக்கும்‌ சிறந்த குடிமகனாகத்‌ திகழ்‌ 
வேன்‌' என்பான்‌ மற்றொரு நண்பன்‌. 

* è * ச * 

கல்யாணம்‌ நடந்தேறியது. அவனும்‌ அவளும்‌ கள்ளங்‌ கபடமில்லர இனங்‌ 

குழந்தைகள்‌ போல்‌ இங்கும்‌ அங்கும்‌ ஓடித்‌ தொட்டு விளையாடுநின்றனர்‌. தென்னந்‌. 
கோப்பில்‌ தேமதுர இசைகள்‌ பாடி இன்புற்றிருக்கின்‌ றனர்‌. 

“Se கிச்‌” என்ற ஒலிகேட்டு இருவரும்‌ திடுக்கிட்டு தாற்புரமும்‌ திரும்பித்‌ திரும்பி: 
பார்த்தனர்‌. குற்றம புரிந்தது போல்‌ இருவரின்‌ உள்ளமும்‌ எதோ ஒருவகை கிலுகிலுப்‌: 
பிற்கு இலக்காகியது. அவ்வொலி திரும்பவும்‌ கேட்டது அத்திசையில்‌ பார்வையைச்‌ 
செலுததினர்‌, அங்கே தென்னை மரத்தின்‌ உயரத்தில்‌ இரு கிளிகள்‌ அமர்ந்திருப்யூதைக்‌ 
கண்டனர்‌. பெரும்‌ தவறிலிருந்து தப்பியது போல்‌ இருவர்‌ உள்ளத்திலும்‌ இன்ப உணர்ச்சி 


ஏற்பட்டது. 
ச E » 


அன்று அவள்‌ ஏதோ சொல்ல வாயெடுத்தாள்‌. கன்னம்‌ சிவக்க வெட்கித்‌ தலை 
குனித்தாள்‌, 

சிறிது நேரம்‌ கழித்து, 

*அத்தான்‌' என்றாள்‌, 

“இம்‌: என்றான்‌. 

*'நீங்கள்‌....... நீங்கள்‌ .." என்று இழுத்துக்கொண்டே போனாள்‌. பின்‌ சொல்ல 
முடியாதவளாய்‌ வெடகித்‌ தலைகுனிந்தாள்‌. புள்ளிமான்‌ போல்‌ துள்ளிக்‌ குதித்து ஓடி 
மறைந்து வீட்டாள்‌, 

அவன்‌ ஆனந்தத்தில்‌ ஆழ்ந்தான்‌. “அப்பா! அப்பா!' என ஏதோ ஒரு குரல்‌ 
அவனை அழைப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. 

+ * * * + 

“அப்பா! அப்பா!” என மழலை மொழி கேட்டுத்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 
அவனது மகன்‌ அவனை “அம்மா கூப்பிடுகிறார்கள்‌* என்று சைகையால்‌ அழைத்தான்‌. 

“எப்போது வந்தீர்கள்‌, வந்து உங்கள்‌ பாட்டிற்கு கொல்லைப்புறத்தில்‌ உட்கார்ந்து 
கொண்டீர்களே” என்று அவள்‌ அழைத்த போதுதான்‌ அவனுக்கு ஆபீஸிலிருத்து எப்படி 
வீட்டின்‌ கொல்லைப்‌ புறத்திற்கு வந்தோம்‌ என ஆச்சரியமுண்டாயிற்று. 





3 et m 
PRA INN 


# ay Pet 


— HÓA 


a age es 


— Kenanaeamioca RA Finaliata 


$ 
AR 








The Officers and Cadets of the N. C. C., American College, „Madurai. 


“நெஞ்சு பொறுக்குத்ல்யே” 
(e. வேதாந்த தேசிகன்‌, IV B. Com.) 


ஆகஸ்ட்டு 8. அன்று நான்‌ பணிசெய்யும்‌ அஞ்சல்‌ அலுவலகத்தில்‌ ஒரே வேலை- 
ஒரே அமர்க்களம்‌. அன்று இரவு எங்கள்‌ ““ஸ்ற்ரைக்‌.”' அன்று அலுவலகத்தில்‌ 
அதே பேச்சாகத்தான்‌ இருத்தது. என்னுடைய மனதில்‌ ஒரே பயம்‌. அதே தேரத்தில்‌ 
உறுதியும்‌ கூட. “இரவு 1 மணி. இந்திய சரித்திரத்தில்‌ குறிப்பிடத்தகக சம்பவம' என 
எண்ணும்‌ பொழுது எனது உறுதி இரட்டிப்பானது. அன்று அகத்திற்குச்‌ செலல மனமில்‌ 
லாது கடற்கரையை நோக்கி நடந்தேன்‌. தேதி எட்டானதால்‌ கையில 116७ (pip. இலலை. 
ஆகையால்‌ பொரிகடலையை வாங்கிக்கொண்டு நடந்தே செல்வது எனத்‌ தீர்மானித்தேன்‌. 
அரசாங்கத்தால்‌ எனக்கு அளிக்கப்பட்ட அந்தக்‌ “காக்கி'ச்சட்டையின்‌ இருபைகளுககுள்‌ 
கையை விட்டேன்‌. அப்படியும்‌ இப்படியுமாக ஆறு ‘Bur பைசாக்கள்‌' எனது கையில்‌ 
தேறின. ஓர்‌ அணாவிற்கு ஒரு 'நயாபைசா' குறைந்தது. ஓர்‌ அணாகிற்குப்‌ பதிலாக ஆறு 
'நயாபைசா' வாங்கமாட்டானே, ஒரு 'நயாபைசா' பொரிகடலை குறையுமே எனற வருத்‌ 
தத்தில்‌ எனது பையைத்‌ திரும்பத்‌ துலாவினேன்‌. நயாபைசாவின்‌ நிறமும்‌ எனது 
சட்டையின்‌ நிறமும்‌ ஒன்றாக இருந்ததால்‌ பையைப்‌ பலத்த முற்றுகை இட்டபிறகு அந்த 
ஒரு நயாபைசாவும்‌ கையில்‌ அகப்பட்டது, ஸ்ட்ரைக்கில்‌ வெற்றி பெறதது போல மகிழ்ச்சி 
யுற்றேன்‌. பொரிகடலையைவாங்கிக்கொண்டு கடற்கரையில்‌ ஒரு பக்கமாக அமர்ந்‌ 2தன்‌. 
அருகில்‌ ஒருவரும்‌ பங்கிற்கு இல்லை என்ற உறுதியில்‌ ஒவ்வொரு பொரிகடலையாக 
"உள்ளே பிடித்துத்‌ தள்ளினேன்‌.” “நெஞ்சு பொறுக்குதிலையே இந்த நிலைகெட்ட மனி 
தரை நினைந்து விட்டால்‌' என்ற பாடல்‌ எனது செவிககுக்‌ கேட்டது... அன்று நண்ப 
னிடமிருந்து இரவல்‌ வாங்கின *பாரதியின்‌ பாடல்கள்‌' மலிவுப்புத்தகத்தைத திருப்பிக்‌ 
கொண்டிருந்தேன்‌, நேரம்‌ சென்றதே தெரியவில்லை. மணி 9 ஆகிவிட்டது. 


அலையின்‌ ஒலி அதிகமாக அதிகமாக அதோடு ஓர்‌ ஈனக்குரல்‌ கேட்டுத்‌ திடுக்‌ 
கிட்டுத்‌ திரும்பினேன்‌. ஓர்‌ உகுவம்‌ தன்னுடைய கையை முன்பக்கமாக வைத்து ஏதோ 
முணங்கிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம்‌ அச்சம்‌ என்ற போதிலும்‌ “அச்சமில்லை அச்ச 
மில்லை அச்சமென்பதில்லையே " என்ற பாரதி பாடலை நினைவுபடுத்திக்கொண்டு அந்த உரு 
வத்தின்‌ மீது டார்ச்சு லைட்டை அடித்தேன்‌. பலவர்ணத்‌ துணிகளினால்‌ ஒட்டுப்‌ பாடப்‌ 
பட்ட சட்டை எனக்குத்‌ தெரிந்தது. நமது 'வர்க்கத்தை'ச்சேர்ந்தவர்தான்‌ என எண்ணி 
“ருர்ச்லைற்‌'” நன்றாகத்‌ தூக்கிப்பிடித்துக்கொண்டு “ஐயா” என்றேன்‌. எனது பஃம்வை அவ 
ரது கைப்பக்கம்‌ சென்றது, நான்‌ திடுக்கிட்டுக்‌ கத்துவதற்கும்‌ அந்த வயது சென்ற பெரிய 
வர்‌ எனது வாயை மூடுவதற்கும்‌ சரியாக இருந்தது. வலுக்கட்டாயமாக என்னை அமர 
வைத்தார்‌ அந்தப்பெரியவர்‌. அந்தப்‌ பெரியவர்‌ ஏன்‌ ஒரு பெண்ணின்‌ பிணத்தின்‌ மீது 
கையை வைத்திருக்கிறார்‌ எனப்புரியாது திகைத்தேன்‌. ஒரு வேளை அத்தப்பெரியவர்‌ 
... கொலை செய்திருப்பாரோ எனக்‌ கணநேரம்‌ எண்ணினேன்‌. ஆனால்‌ அவருடைய அமைதி 
யான முகம்‌-கலங்கிய கண்‌ கள்‌-நடுங்கும்‌ கைகள்‌-இவை அவர்‌ கொலையாளி அல்ல என 
மெய்ப்பித்தன. என்றாலும்‌'சிந்தையிற்கள்‌ விருமபிச்‌ சிவ சிவ வென்பதுபோல்‌, வந்தே 
மாதரம்‌ என்பார்‌-கிளியே! மனதிலதனைக்கொள்ளார்‌' என்ற பாரதி கருத்து என்னுடைய 
நம்பிக்கையை உடைத்து மனதில்‌ வினாக்குறியை எழுப்பியது இறுதியில்‌ இதன்‌ வரலாற்‌ 
றைக்கேட்பது என்ற திடமான ஓர்‌ முடிவுக்கு வந்துவிட்டேன்‌. அவரது அருகில்‌ அமர்ந்து 
கொண்டேன்‌. 


84 IHE AMERICAN COLLEGE MAGAZINE 


காணரம்‌என்ன- இற்தப்பெண்யார்‌'- இவ்வாறு 

வினாக்களை அடுககிககொண் ட போனேன்‌. அவர்‌ பெருமூச்சு விட்டுப்‌ பேசத்துவங்கினார்‌. 
e sws! இது ஒரு பெரிய கதை ஆனால அதிசயம faece அன்றாட வாழ பில்‌ நித்தம்‌ 
தித்த 2 ஆங்காங்கே தசுக்கப்படட-சுரணடபடுகிற-மனிதர்களின்‌ வா pp esee கடை பெறும்‌ 
சர்வ சாதாரணமான மிகழ்ச்சிகளில ஒரு பாகமே எனது கதை எனது பெயர்‌ சங்கரன்‌, 
தானும்‌ இங்குப்‌ பிணமாக்கப்பட்டிருக்கும்‌ எனது மகளும்‌ “பெரும்‌ ஊர்‌' என்ற சிறு கிரா 
மத்தில்‌ வாழ்ந்து வற்தோம்‌, சுமார்‌ 10 வருடங்கள்‌ இருக்கும. எனக்கிருந்த ஒரு சிறு 
நிலத்த உழுது பயிரிட்டு வந்தேன்‌. ஏதோ அரைவயிற்றுக கஞ்சிக்குப்‌ பஞ்சமில்லாது 
இருந்தது. தானோ பத்தாவது வரை படித்தவன்‌ ஆனால வேலை கிடைக்கவில்லை. ஆகை 
யால விவசாயத்தையே எனது தொழிலாகக்‌ கொண்டுவிட்டேன்‌. ஆனால்‌ விவசாயம்‌ 
செய்யப்‌ போதியபணம கிடையாது. என்னுடைய உழைப்புததான்‌ என்னுடைய மூலதனம்‌. 
இறுதியில்‌ அங்கிருந்த ஒர்‌ கூட்டுறவுச்‌ சங்கத்தில்‌ கடன்‌ வாங்குவது என முடிவுக்கு வந்‌ 
தேன்‌. மனுச்செய்து பல மாதங்கள்‌ ஆகியும பதிலஒன்றும்‌ வரவில்லை. கையிலிருத்த சிறிது 
பணமும்‌ கூட்டுறவுச்‌ சங்க ஒரு சில அதிகாரிகளுக்குக காணிக்கையாகச்‌ செலுத்தப்பட்டது. 
அப்படியிருததும எனக்குபபின மனுப்‌ போட்ட ஓர்‌ நிலச்சுவான்‌ தாருக்குக்‌ கடன்‌ கொடுக்‌ 
கப்படடது. என்னுடைய மனு தன்ளுபடி செய்யடபட்டுவிட்டது. வேறு வழியில்லை, 
பின்பு அங்கிருந்த ஓர்‌ திலப்பிரபுவிடம்‌, அவர்‌ நீட்டின ஓர்‌ வெள்ளைக்காகிதத்தில கையெ 
முத்துப்‌ போட்டுவிட்டு 600 ரூ. கடனாகப்‌ பெற்றேன்‌. அவர்‌ அதத்‌ ஊருக்குப்‌ பொரிய 
மனிதர்‌. செல்வாக்குப்‌ பெற்றவர்‌. கூட்டுறவு சங்கத்தின்‌ தலைவரும்‌ கூட. பணத்தை 
Bp எனது உழைப்பையும்‌ மூலதனமாகக்கொண்டு வெயில்‌ மழை எனப்பாரரது உழைத்‌ 
தேன்‌. உழைப்பிற்கேற்ற பலனும கிடைக்கும்‌ தருவாயில்‌ இருந்தது. அடுத்த தாள்‌ 
அறுவடை. அத்த மகிழச்சியுடன்‌ வீடு வந்து உறங்கினேன்‌. ஆனால்‌ மறுநாள்‌ காலை 
யில்‌ என்‌ தலையில இப்படி இடிவிழும்‌ என்று எண்ணவில்லை. எந்த அணைக்கட்டுத்‌ தண்‌ 
ணீர்‌ கொடுத்து உதவியதோ அதே அணைக்கட்டு உடைந்து என்னுடைய பலனைப்‌ 
பாழாக்கிவிடடது. புதியதாகக்‌ கட்டப்பட்ட அணைதான்‌. ஆனால என்னுடைய வாழ்க்‌ 
யையையே பாழாக்கிவிட்டது. 


“ஐயா தீங்கள்‌ யார்‌-கலங்குவதின்‌ 


ஒடிந்த மனதுடன்‌ கூட்டுறவு சங்கத்தலைவராகிய அந்தக்காருண்ய மூர்த்தியிடம்‌ 
சென்று விவரத்தைக்‌ கூறினேன்‌. கருணையை எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌ அவர்‌ முதலும்‌ 
வட்டியுமாக நான்‌ ரூ 6000/- தரவேண்டியிருக்கிறது என்றார்‌. எனக்குத்‌ தூக்கி வாரிப்‌ 
போட்டது நான்‌ வாங்கியது ரூ. 600. வட்டியோடு கொடுக்கவேண்டியது ரூ. 1200/- 
தான்‌ அன்று இரவு பஞ்சாயத்து நடந்தது. காருண்யமூர்த்தியும்‌ எனது கையெழுத்‌ 
திட்ட பத்திரத்தைக்‌ காண்பித்தார்‌. அதில்‌ ரூ. 6000/-என எழுதப்பட்டிருந்தது. பின்பு 
வழக்கு நடந்தது. இருக்கிற சொத்தையும்‌ விற்றேன்‌. இறுதி.பில்‌ தீர்ப்பு என்னை படுகுழி 
யில்‌ கொண்டு தள்ளியது. கூலிக்காக அவர்‌ பண்ணையிலே வேலைக்கமர்ந்தேன்‌. இரு 
வருடங்கள்‌ கழித து ஒரு நாள்‌ காருண்யமூர்த்தி என்னுடன்‌ வேலை செய்துகொண்டிருந்த 
இரண்டு விவசாயிகளை நிலத்தைவீட்டு வெளியேற்றினார்‌. அது தவறு என ஒன்றுபட்டுக்‌ 
கூறினோம்‌. அதந்குப்பலன்‌ நானும்‌ நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன்‌. சட்டம்‌ 
இருந்தது வெளியேற்றக்கூடாது என்று, ஆனால்‌ அது அவர்களுக்கு சாதகமாக்கப்பட்டது. 
வககீலீன்‌ உாதத்தாலும்‌ அதிகாரவர்க்கத்தின்‌ ஆதரவாலும்‌, நகரத்திற்கு வத்தேன்‌. நரக 
வாழ்க்கை இத்துடன்‌ மடிந்துவிடும்‌ என்ற எண்ணததில்‌ ஓர்‌ ஆசிரியராக ஒரு பள்ளியில்‌ 
சேர்ந்தேன்‌. பல முயற்சிகள்‌ செய்தபிறகு, ரூ. 80/-க்குக்‌ கையெழுத்துப்‌ போடுவேன்‌. 
ஆனால்‌ கையில்‌ வாங்குவது ரூ. 50 தான்‌. என்னவோ இதையாவது கொடுக்கின்றார்‌ 


“நெஞ்சு பொறுக்கு திலையே'' 95 


களே என்‌ ந மனதிருப்தியோடு எனது வாழ்க்கையை ஒருவாருக தடத்திக்‌ கொண்டிருந்‌ 
தேன்‌. எனது மகளும்‌ 10வது வரை படித்து விட்டாள்‌. ஜாதிக்கும மதத்திற்கும்‌ 
ஊரார்‌ பேச்சுக்கும்‌ அஞ்சி எனது மகளுக்குத்‌ திருமணம்‌ முடிக்க முயறசிகள்‌ பல செய்‌ 
தேன்‌. சென்ற இடமெல்லாம்‌ “பணம்‌, பணம்‌”. வாழ்க்கையை நடத்துவதற்கே அனறாடம்‌ 
நிண்டாடிக்கொண்டிருக்கும்‌ தரன்‌ பணத்திற்கு எங்‌ 3க செல்வேன்‌. சென்றவிடமெல்‌ 
லாம்‌ எனக்கு வசைச்சொல்‌-'பெண்ணைப்‌ படிக்கவைத்த பணத்தைவைத்துத்‌ திருமணம்‌ 
முடிப்பதுதானே' என்ற புத்திமதிகள எனக்குக்‌ கிடைத்த பரிசு,” எனக்கூறிவிட்டுச்‌ சிறிது 
தேரம்‌ பேச்சை நிறுத்தினார்‌ அப்பெரியவர்‌. 

ஏட்டையும்‌ பெண்கள்‌ தொடுவது தீமை யென்‌ 

றெண்ணியிருந்தவர்‌ மாய்ந்து விட்டார்‌; 

வீட்டுக்குள்ளே பெண்ணைப்‌ பூட்டிவைப்போ மென்ற 

விந்தை மனிதர்‌ தலைகவிழ்ந்தார்‌ 
என்ற பாரதியின்‌ கருத்துக்கள்‌ எனது மனதை வத்து முற்றுகையிட்டன . பிறகு இத்தகைய 
பார தியின்‌ கருத்துக்கள்‌ பொய்த்துவிட்டனவே என்ற எண்ணமும்‌ தோன்றாமலிலலை, 


Ang’ என்‌ றன்‌, அந்தப்‌ பெரியவரும்‌ பெருமூச்சுவிட்டுத்‌ தமது துக்கக்கதையைத்‌ 
துவங்கினார்‌. “வேறு வழியில்லை. மானத்தோடு வாழவேண்டுமென்றால்‌ எப்படியாவது 
பெண்ணுக்கு மணமுடிக்க வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ எனது மனதில்‌ ஊன்‌ றி வீட்டது. 
இறுதியில்‌ மனதைக்‌ கல்லாக்கிக்கொண்டு 50 வயது சென்ற ஒருவருக்கு எனது மகளை 
மணம்‌ முடிப்பது என ஒத்துக்கொண்டேன்‌, இது தவறு என்று எனக்குத்‌ தெரியத்தான்‌ 
செய்தது. ஆனால்‌ எனது ஏழை ஆசிரியர்‌ வாழ்க்கை - சமுதாய அமைப்பு இதை எண்ணும்‌ 
போழ்து இது சரியென்றே எனது மனதில்‌ பட்டது”. இதற்குமேல்‌ அவரால்‌ பேசமுடிய 
வில்லை, “சிறிது இளைப்பாருங்கள்‌' என்‌ 3றன்‌. 


அந்த நேரத்தில்‌ பாரதியின்‌ புத்தகத்தைத்‌ திருப்பினேன்‌ :பெண்கள்‌ விடுதலைக்‌ 
கும்மி” என்ற தலைப்பு என்‌ கண்களில்‌ பட்டது. என்ன வென்று ஊன்றிப்படித்தேன்‌. 
“நல்ல விவைகொண்டு நாயை விற்பார்‌, அந்த 
நாயிடம்‌ யோசனை கேட்பதுண்டோ? 
கொல்லத்‌ துணிவின்‌ றி நம்மையும்‌ அந்நிலை 
கூட்டிவைத்தார்‌ பழி கூட்டிவிட்டார்‌”” 


என்ற அத்தக்‌ கவிதையின்‌ இந்த அடிகள்‌ எனது மனதில்‌ அழுத்தமாக நின்றுவிட்டன. 
“தொடருங்கள்‌' என்‌ 3றன்‌ ; அவரும்‌ கலங்கும்‌ கண்ணைத்‌ தமது கிழிந்த துண்டின்‌ 
முனையால்‌ துடைத்துக்கொண்டு தமது சோகக்‌ கதையைத்‌ துவக்கினார்‌. “நானும்‌ சம்மதித்‌ 
தேன்‌. கல்யாணச்செலவுக்குப்‌ பணம்வாங்குவதற்காகக்‌ கிராமத்திற்குச்‌ சென்றேன்‌, 
சிறிது பணமும்‌ கிடைத்தது. இரவு 9 மணிக்கு வீடு திரும்பினேன்‌. எனக்கு அதிர்ச்சியை 
விளைவிக்கும்‌ வகையில்‌ வீடுதிறந்திருந்தது ‘sve’ எனக்கத்தினேன்‌. ஆம! அது தான்‌ 
எனது மகளின்‌ பெயர்‌. “அப்பா” என்று ஆவலோடு ஓடிவரும்‌ எனது மகள்‌ அனறு வர 
வில்லை. வீட்டைச்சுற்றிப்‌ பார்த்தேன்‌ பக்கத்திலிருந்தவர்களிடம்‌ கேட்டேன்‌ ஒருவரும்‌ 
சரியாகப்பதில்‌ கொடுக்கவில்லை அதற்குப்‌ பதிலாக வெந்தபுண்ணீல்‌ வேல்குத்தும்‌ வகை 
யில்‌ எனது மகளின்‌ கற்பைட்பற்றி விமர்சனம்‌ செய்யத்‌ துவங்கினார்கள்‌ அ த்தப்‌ பெரியவர்கள்‌. 
எனது மனம்‌ சொல்லொண்ணா துன்பம்‌ அடைந்தது திரும்ப வீட்டிற்குள்‌ நுழைந்தேன்‌. 
எனது மகளின்‌ எழுத்துக்களை யுடைய காகிதம்‌ மேஜையின்மீது தென்பட்டது. அவசர 


56 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


அவசரமாகப்‌ பிரித்துப்படித்தேன்‌. யாருக்காக உயிர்‌ வாழவேண்டும்‌ என எண்ணினேனோ 
அவள்‌ தனது வாழ்க்கையை முடித்துக்கொண்டாள்‌-இல்லை-இல்லை- நான்‌ செய்த பெரும்‌ 
பழிக்குப்பிராயச்சித்தம்‌ செய்து கொண்டாள்‌'' இதற்கு மேல்‌ அவரால்‌ பேசமுடியவில்லை. 
தொண்டைகமமியது. நடுங்கும்‌ கைகளால்‌ கடிதத்தை என்கையில்‌ கொடுத்துவிட்டார்‌, 
தானும்‌ ஆவலோடு படிக்கத்தொடங்கினேன்‌. 


அன்புள்ள அப்பா, 

என்னால்‌ நீங்கள்‌ அடைந்த துன்பங்கள்‌ சிறிதல்ல, தங்களைப்‌ ரிந்து செல்ல 
வேண்டுமே என எண்ணும்‌ பொழுது தான்‌ அடையும்‌ துக்கத்திற்கு எல்லையில்லை, ஆனால்‌ 
சுற்றுச்சூழ்‌நிலை-சழதாயம்‌-என்னை இப்படிச்‌ செய்யத்தூண்டியதப்பா ஊராரின்‌ பேச்சால்‌ 
புண்படுததப்பட்ட உங்கள்‌ உள்ளம்‌ 50வயது அடைந்த ஒர்‌ பெரியவரை எனக்கு கணவராகத்‌ 
தேர்‌ நதெடுக்கச்‌ சம்மதித்தது. நானும்‌ மறுக்கவிலலை சூழ்நிலையை அதிந்து-அன்று பணம்‌ 
பெறுவதற்காகக்‌ கிராமத்திற்குச்‌ சென்றீர்கள்‌. அன்று மாலை 8 மணி இருக்கும்‌ அப்பா. 
காருண்யமூர்த்தி வீட்டுக்கு வந்தார்‌, நீங்கள்‌ பணம கேட்டதாகவும்‌ அதைக்கொடுப்பதற்கு 
வந்திருப்பதாகவும்‌ கூறினார்‌. பணத்தை வாங்கி உள்ளே வைக்கச்சென்றேன்‌. திரும்பி 
வரும்பொழுது வெளிச்சம்‌ இல்லை. கதவு அடைக்கப்பட்டிருந்தது பயம்‌ எனது மனதில்‌ 
மேலிட்டது. குத்துவதற்கு வாயைத்‌ திறந்தேன்‌. ஆனால்‌ வாய்‌ அடைக்கப்பட்டது. எனது 
வாழ்க்கை கசக்கப்பட்டது, அப்பா, இன்னும்‌ உயிருடன்‌ இருந்து தங்களை அணுஅணுவாக 
வதைக்கவிரும்்‌ பவில்லை கற்பின்‌ சிகரமாம்‌ கண்ணகி வாழ்நத தமிழகத்தில்‌ வாழ்ந்து 
தமிழகப்‌ பண்பாட்டிற்குக்‌ களங்கம்‌ விளைவிகக விரும்பவில்லை, அப்பா “மானம்‌ இழந்த 
பின்‌ வாழாமை முன்னினிதே' என்ற கருத்துக்கிணங்க இத்தரணியை விட்டே செல்கிறேன்‌, 
அப்பா, 

இப்படிக்கு, 
சரசு.” 


எனது கண்ணும்‌ கலங்கிவிட்டது. மணி 1! ஆகிவிட்டது. கார்சத்தம்‌ கேட்டது. 
உடனே ஒலிவரும்‌ பக்கம்‌ திரும்பினேன்‌ அதற்குள்‌ காரும்‌ வந்துவிட்டது. அதில்‌ போலீஸ்‌ 
காரர்கள்‌ இருப்பதைக்‌ கண்டவுடன்‌ எனது மனதில்‌ கிலிபிடித்துக்கொண்டது. *ஸ்ற்ரைக்‌” 
கைத்‌ தடுப்பதற்காக அன்று அவசர அவசரமாக திறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி கைது 
செய்ய வந்திருக்‌ றார்களோ என அஞ்சினேன்‌. ஆனால்‌ காருண்ய மூர்த்தியையும்‌ அவர்க 
ளோடு கண்டவுடன்‌ எனது அச்சம்‌ மறைத்துவீட்டது. போலீஸ்‌ இன்ஸ்பெக்டரும்‌ அந்தப்‌ 
பெரியவரை தோசக்கி 'உங்கள்‌ வீட்டில்‌ கள்ளரூபாய்‌ நோட்டுக்கள்‌ இருந்ததால்‌ சந்தேகத்‌ 
தின்‌ பேரில்‌ உங்களைக்‌ கைது செய்கிறேன்‌ " எனக்கூறி “விலங்கை” எடுத்தார்‌. எனக்கு 
ஒன்றுமே புரீயவிலலை. பெரியவரின்‌ கையைத்தூக்கினேன்‌, அதிர்ச்‌ Fu DGD. அவரது 
கை ஒரே குளிர்ச்சியாக இருந்தது பலமுறை அழைத்தேன்‌ பதில்‌ வரவில்லை, ஆம்‌! 
பதிலே இனி வராது. க்றேற்மென்ற்‌ கொடுத்துவிட்டு ஹோற்றல்‌ பக்கமாக மிக்க துக்கத்‌ 
தோடு சென்றேன்‌. “ஸ்ற்ரைக்‌ வாபஸ்‌ இரண்டாவது சம்பளக்கமிஷன்‌ நியமிக்கப்படும்‌, 
நேருவின்‌ வாக்குறுதி'' என்ற செய்தியை அங்‌ ருந்த ரேடியோ ஒலிபரப்பியது. ஒரு பக்‌ 
கத்தில்‌ மசிழ்ச்சி, ஆனால்‌ துக்கம்‌ தான்‌ மேலிட்டது இரவு 12 ஆகிவிட்ட து. வீட்டில்‌ 
வசவு கிடைககுமே என்ற எண்ணத்தில்‌ வேகமாக வீட்டிற்கு தடந்தேன்‌. எனக்கு முன்‌ 
னால்‌ இருவர்‌ பாரதியின்‌ பாடல்களை விமர்சனம்‌ செய்துகொண்டு நடந்தனர்‌. 


‘Ops பொறுக்குதிலையே,” 57 


"தேவியர்‌ மானம்‌ என்றும்‌ தெய்வத்தின்‌ பக்தி என்னும 
தாவினாற்‌ சொல்வதல்லால்‌!-கிளியே! தம்புதலற்றாரடீ! 
மாதரைக்‌ கற்பழித்து வன்கண்மம பிறர்‌ செய்யப்‌ 
பேதைகள்‌ போலுயிரைக்‌-கிளியே! பேணியிருந்தாரடீ!' 
“தாயைக்‌ கொல்லும்‌ பஞ்சத்தைத்‌ தடுக்க முயற்சியுறார்‌ 
வாயைத்‌ திறந்து சும்மா! கிளியே! வந்தேமாதரமென்பார்‌' 


இந்தப்‌ பாரதிகவிதைகள்‌ எனது செவீயைத்‌ துளைத்தன , பாரதியை நீனைத்துக்‌ கொண்டே 
சென்றேன்‌. 

“நெஞ்சங்‌ குமுறுகிறார்‌-கற்புநீங்கிடச்‌ செய்யுங்‌ கொடுமையிலே, அந்தப்‌ 

பஞ்சை மகளிரெல்லாம்‌- துன்பப்பட்டு மடிந்துமடி ந்து மடித்தொரு 

கஞ்ச முமில்லாதே-அவர்‌ சாகும்‌ வழக்கத்தை இந்தக்‌ கணத்தினில்‌ 


என்று பாரதி என்னைக்‌ கேட்பதுபோல்‌ எனது மனதிற்குத்‌ தோன்றியது. நிம்மதியற்ற 
மனதுடன்‌ ‘நெஞ்சு பொறுக்குதிலையே இந்த நிலைகெட்ட மனிதனர நீனைத்து வீட்டால்‌” 
என்ற பாரதியின்‌ அடிகளை முணுமுணுத்து வீட்டுப்‌ படுத்துக்கொண் டேன்‌, 


““ நிலவமுதும்‌ இசையமுதும்‌ கலந்தூற்றும்‌ 
வேளையிலே, 


அலைகடல்தான்‌ பொங்கிடுமோ, அவள்‌ அகமும்‌ 
பொங்காதோ?” 





அ. வின்‌ ஸென்ட்‌ ஜெயக்குமார்‌, 
அறிவியல்‌ முதலாண்டு. 


नमूना 


(ABDUL Aziz Moosa, IV. B. A.,) 


इर भगवान दाढ़ी बनाने எசா दाढ़ी बाने का सामान ठीक करके, वह अपने 
संह पर सावुन लगा TET था ! इतने में उसकी नजर, उसके घर की खिडकी पर पड़ी 
जो पास की गली में पडती थी ओर वह चक पडा! उसका हाथ रुक गया! सामने 
बंद खिडकी के कोच में से पक SER घर के अंदर देख रही थी | 


हरभगवान ने सोचा कि में उठकर खिडकी के पास जाउँ, लेकिन इतने में उस 
खडकी का Bau खिड़की से दूर इड ami उसने दादी बनाये विना ही 
अपने HE पर से साचुन साप कर डाला | फिर वह aA वडा रहा । लड़की का चेहरा 
फिर से खिडकी में दिखाई दिया । हरभगवान ने फिर लडकी की ओर देखा | Fat की 
qst सिली | लडकी जरा सस्कुराई । हर भगवान का दिल எக कर रह गया | लडकी 
Agaa खबसूरत ft! डलकी फिर इच्छा हुईं कि में उठकर खिडकी के पाल पहुँच 
जाऊँ | लेकिन उसकी तमाम ताकत गुम हो गयी थी । लडकी का चेहरा फिश Pasay 
से दूर हर गया आर हर भगवान को उसकी आहट gan पड़ी ட धीरे धीरे 
वह दूर चली गयी | 


हर भगवान थोडी देर तक याँही बेठा रहा । फिर वह उठा aie दरवाजे तक 
गया। दरवाजा खोलकर गली में देखा! गली बिरूकुछ ata थी! उसने खिड़की 
खोलकर देखा ‘afd चला गया था लीक बाकी रह गयी थी ।” थोडी देर के बाद 
उसने फिर आइने में अपरा मुँह देखा | दाढी काफी बढ आयी थी। फिर भी उसे अपना 
चेहरा ज्यादा आकषक लगा ட उसकी पच्चीस साल की उप्र में यह पहला ही मोकान था 
कि किसी लडकी ने उसमें ज्यादा से ज्यादा दिलचस्पी ली हो । 


एक नीना थी, जो कालेज में पढते समय उसके परिचय में आते ही ज्यादा 
से ज्यादा नजदीक आ गयी थी! दूसरी कृष्णा थी जो अपने मोहले की सबसे ज्यादा 
संदर लडकी थी। कृष्णा ने उससे एक ளா कहर भी था, - तुम्ह में देखती हँ 
तो ऐसा लगता है मानों sae रात मे चाँद को देख far 


उख लडकी की भी शादी हो गयी। बल्कि यों कहना गलत न होगा कि खद्‌ 
हरभगवान ने उसे पसंद महीं किया था । उसकी भावना थी कि उसकी पत्नी के माँ पाप 
को श्रीमंत होना चाहिए ताकि ag ज्यादा से ज्यादा दहेज ले सके | ओर उसके भाई 
भौर अन्य रिस्तेदार बडे बडे अफसर हों | 


qx कांता भी थी जो शुरू में उसकी परवाह नहीं करती थी। 


ag बाद में आप ही उसकी ओर a कर आयी ரி ate अत में 


s THE AMERICAN COLLEGE MAGAZINE 


उसकी अपनी ஈன்‌ हुई आशा । वह पढी लिखी शी, Aa ओर सुंदर | qu अपने 
साथ ज्यादा दहेज लायी थी आर उसके भाई बड़े बडे अफसर भी थे | 


आशा का जिचार आते ही उसने आइने मे HE देखकर எரா लगाना शुरू कर 
दिया! बात यह थी कि उसे आज आशा के साथ मेटनी शो' देखने जाना था। आशा 
अभी बाज्ञार गई हुई थी । अद उसके आने का तक हो गया था आर इसलिए चह दाढी 
बनाने वेठ गया । 


पकापक शांत गली में खे किसी की आहर सुनायी दी । sea सोचा की शायद 

आशा बाज़ार से आ रही होगी: फिर उसे विचार आया कि आशा तो हमेशा रिक्षा में 
` आती हे शायद कोई ओर होगा | लेकिन आहट ख ऐसा जान पडता था, मानों, कोई 
लडकी सेडल पहनकर चल रही at! चह எரி दाढी बनाने sar! आहट नजदीक 
सुनाई पड़ी! उसने धीरे धीरे दरवाजे की ओर देशा! लेकिन दरवाजा बंद था | 
उसकी आंख स्विडकी के पाख आकर रुक गयीं खिडकी खली थी! ओर उसमे स वही 
க்‌ फिर अदर te रही थी | 


हर भगवान का दिल जोर जोर स என்‌ oup! यह लडकी यहाँ ui 


आती हे? खिड़की से अंदर देखने म उसका मतलब क्या है? शायद आर कोइ 
आदमी देख ले तो ? 


एस कई எனக उसके मस्तिष्क में आये ओर चले भी गये | लडकी pue से 
कमरे के अदर देस्व रही थी ge भगवान की வள்‌ फिर उनसे मिलीं, दर भगवान से 
उसकी नजर का पीछा किया। उसकी आंख ऊपर पड़ी हुईं टेबल को देख रही थी | 
हरभावान न टेबल की atc देखा! Faw खाली थी | saa फिर खिडकी की ओर 
देखा ட अब वहाँ लडका act थी । l 


za हो mi हर भगवान बोल उठा! उसके gg पर पसीना आ गया। 
उसने आइने a अपना HG Far! और ag कपोल - कलूपना में उड़ने लगा se 
चिचार आया, “शायद ae मेरी पत्नी की सहेली होगी ओर meu मिलने आयी 
होगी,” எனக aga सी सहेलियाँ थीं ar वे उससे मिलने भी आती eft: 
हर भगवान ल என்‌ के चेहर याद किये। लेकिन उनमें से कोई सी इतनी खूबसूरत न vit 
लेकिन यह लडकी तो... .......अगर भगवान ने उस எனி लडकियों मे से एक को चुनकर 
शादी करने के लिये कहा होता तो वह उसी लडकी को पसंद करता | 


पर इस तरह छिपकर देखने की எச क्‍या है? नहीं यह लडकी आशा की 
सहेली नहीं हो सकती | ta पिछले दिन का ad याद आ गया। पिछले दिन ae 
आर आशा ताश खेल रहे थे। sa aw भी इसी रूडकी ने सिडकी में से अदर 


AHAT 4 


देखा uri आइप की पीठ खिडकी की ओ थी । जब हर भगवान को नजर खिडकी पर 
पडा था तब वह चौक उठा ari ओर वह उधर देखता ही रह गया था | sek भी 
उसकी ओर ही देख रही थी। sa वक्त भी उसने यही सोचा था कि शायद वह 
आशा की सहेली होगी | ag खिडकी की ओर ही ताक रहा था! इतने में आशा ने 
बाजी ‘ay करायी थी ओर ? गुस्से से वोली भी थी - तुम हार गये | हरभगवान ने 
चॉककर अपनी बाजी देखी थी और கோகு वह सुदर चेहरा eh से दूर इट 
गया aT! अब MAT वार उस छडकी ने खिडकी में से अंदर देखा ar! 


eq हो गयी' वह फिर बोळ उठा!” हद हो गयी, अगर कोई बात ही नहीं हो 
तो फिर वह यहाँ आती क्यों है ?” उसने फिर आइने में देखा ओर उसे किसी की 
आंख fep दीं 

‘ara’ उसने प्रेम से कहा | 

जी, तुम अभी तक तैयार नहीं gu? देखो, तीन बज गये हैं ।' 

'बल अभी तैयार हो जाता 8) 

इतना कहकर वह कपडे बदलने बाथरूम की ओर गया! इतने में उसके दिल से 
आवाज आयी, अगर सिनेमा देखने चला गया तो फिर यह लडकी देखने को नहीं 
मिलेगी | हरभगवान रुक nari उसके fao से फिर आवाज आयी, सिनेमा तो 


कल भी देखा जञा सकता हैं । लेकिन यह लडकी फिर आयेगी ? वह तुझसे बात करना 
चाहती है। अगर ऐसा मोका छोड़ दिया तो तू एक नंबर का मूख कहलायेगा | 


हर भगवान ने अपनी पत्नी से कहा, எனா तू दीन के साथ जा। मेरे. 
खिर में दर्द हो रहा हे ओर वह सिर पकड़कर वेठ गया | 


आशा ने अचरज में पडकर कहा - अभी तो बिलकुल अच्छे थे | 
नहीं आशा, तू சிஏ के साथ चली sri अभी उठते Hat सिर में दर्द 
बहुत बढ़ गया है |’ 


आशा ने उसके सिर पर हाथ रखा |, तुम्हारा सिर तो गरम ÈI तुम ust 
क्यों नहीं ले लेते । 


हर भगवान ते पक आह भरी! इसलिए आशा ने कहा, A எனி qus 
னி हूँ । सिनेमा का तो बक्त हो गया है अब में ண்ணா देखने जाऊगी S 


எலி, नहीं, तू सिनेमा देखने जा। मामूली खा दई है, ठीक हो जायेगा! 
में ஈனா नोकर द्वारा मंगवा लेता हूँ ।' 


4 THE AMERICAN COLLEGE MAGAZINE 


आशा के जाने के घाद वह यों ही बैठा रहा । उसके सिर में aaga qi हो 
रहा UT! वह सोचने लगा. एक बार फिर वह लडकी अवश्य आयेगी। जसे आयेगी 
बसे ही वह दरवाजा खोलकर उससे कद्देगा - आप age आइये ओर थोडी देर वेठिये | 
वह ज्यादा न सोच எகா ட उसके सिर में எச்‌ बढता ही गया | 


घडी में चार बजे ae चोंक उठा । गली में स फिर पक बार आहट सुनाई दी | 
sant दिल जोर से घडकने लगा। उसके मुंह पर पसीना आ गया | ‘gA 
बुखार है? उसने अपने आप से ௭ वेचेन ही गया | 


आहट ज्यादा नजदीक आने लगी | उसने खिडकी की ale tar वही सुदर 
लडकी थी । वह उडा | उसने दखाजा खोल डाला | वह उले எசா आने के लिये कहने 
ही वाला था कि बह स्वद्‌ अदर आ गयी | 


ராக कीजियेगा” वह चोली, ‘A आप के रेल पर far हुआ टेवल कवर का 
नमूना देखने के लिये कितने दिनों से बेचन थी । यहाँ से गुजरती थी और देखती थी । 
क्या वह नमूना में देख सकती हूँ ? 


हरं भगवान को ऐसा लगा, मानों, Tae सिर का दईं एकदम ae गया हो | 
वह चीरे से बोला, (qa TEN की सख्त जरूरत हे |’ 


